ஓம்‌ 
குஹப்ரஹ்மணே நம: 


அத்தியாச்சிரம சுத்தாத்துவைத வைதிக சைவ 
சித்தாந்த ஞானபானு 
பாம்பன்‌ 
ம்‌ ஸ்ரீ குமரகுருதாச சுவாமிகள்‌ அருளிய 


சண்முக கவசம்‌ 
(உரையுடன்‌) 


ef S பிரவசம்‌ 


மஹாதேஜோ மண்டலத்தார்‌ 
வெளியீடு, 
சென்னை-600041 - தமிழ்நாடு. 
1973. 


& 
ல்‌ ௬ 


ஒம்‌ 
குஹப்ரஹ்ம€ண நம: 


அத்தியாச்சிரம சுத்தாத்துவைத வைதிக சைவ 
சித்தாந்த ஞானபானு 
பாம்பன்‌ 
ஸ்ரீ குமரகுருதாச சுவாமிகள்‌ அருளிய 
= | ்‌ | 
சண்முக கவசம்‌ 


(உரையுடன்‌) 


மஹாதேஜோ மண்டலத்தார்‌ . 
ப வெளியீடு. ப 
சென்னை-600041 - தமிழ்காடு. 

1973. 


உ 
ஓம்‌ குஹேசாய நம: 
ஓம்‌ குமரகுருதாச குருப்யோ ௩௩: 

ப பதிப்புரை 
செந்தமிழ்த்‌ தெய்வமாகிய செவ்வேள்‌ பரமனைக்‌ 
கனவிலும்‌ நனவிலும்‌ காணும்‌ பேறுபெற்ற தவஞான 
சீலர்‌ பாம்பன்‌ ஸ்ரீமத்‌ குமரகுருதாச சுவாமிகள்‌ ஆவர்‌. 
அவர்‌: திருவிராமேச்சுரத்தில்‌ அவதரித்துப்‌ பாம்பன்‌ 
பதியில்‌ பன்னாள்‌ வசித்து சென்னை திருவான்மியூர்‌ 
மயூரபுர த்தில்‌ கோயில்‌ கொண்டுள்ளார்‌. அவர்‌ அருளிய 
5666 பாடல்களை ஆறு மண்டலங்களாக வகுத்துள்ளார்‌. . 
அவற்றில்‌ நான்காம்‌ மண்டலத்தைச்‌ சேர்‌ ந்தது 
சண்முக கவசம்‌. 


று திசைகளிலும்‌ உயிர்‌ வகையாலும்‌ ஊழ்‌ 

னில்‌ தும சை பிணி, பைசாசங்களாலும்‌ உண்டாகும்‌ 
அல்லல்களை அகற்றும்‌ அருள்‌ கவசமாயத்‌ திகழ்வது... 
உதிய 6௮: தது யில்‌ உள்ள முப்ப 

அ£கர முதல்‌ “னகரம்‌ வரையா, து 

அக்கரங்களை முதலாகக்‌ கொண்ட முப்பது திருவிருத்‌ 

. தங்கள்‌ இந்நூலில்‌ உள்ளன. எனவே இது மந்திரமும்‌ 
தந்திரமும்‌ மருந்துமாகித்‌ தீராநோய்‌ அனை த்தையும்‌ 

தீர்க்கவல்லது. இந்நூல்‌ - பாராயண ததால்‌ பலன்‌ - 

பெற்றோர்‌ தொகை கணக்கிலடங்கா து. 

5 ம்‌ டத எற. சிவக்கவிமணி 

க்குக்‌: காலஞ்‌ சென்ற விமணி 

ட்ட தாக்‌ டக சுப்பிரமணிய . முதலியார வர்களும்‌, 


M. பலராம முதலியார்‌ அவர்களால்‌  1969லும்‌ புதுவை 
“ஜவுளி வாணிகர்‌ திருவர்ளர்‌ குப்புசாமி முதலியார்‌ 
அவர்களாலும்‌ தற்போது வெளியிடப்படுகிறது. 


௫ எஈகுருதாசரின்‌ அருள்‌ வாழ்வில்‌ நடந்த அற்புத. 
ரத்தினமாக விளங்கும்‌ மயூரவாகன சேவன பொன்‌ 
விழாவில்‌ .அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த . 
வாரியார்‌ அவர்களால்‌ வெளியிடப்படுகின்‌ றது. 


இந்நூல்‌ வெளிவரக்‌ காரணமாயிருந்த திருவாளர்‌: 
செ. வே,' சதானந்தம்‌ அவர்கட்கும்‌, தமது பெருட்‌ . 
செலவில்‌ வெளியிடும்‌ திரு. குப்புசாமி முதலியார்‌ 
அவர்கட்கும்‌, அழகுற வீரைவில்‌ அச்சிட்ட அருட்பெருஞ்‌ : 
ஜோதி அச்சகத்தார்க்கும்‌ பக்தி பிறங்கப்‌ பாராயணலஞ்‌. 
செய்யுமன்‌ பர்கட்கும்‌ என்னுயிர்கினிய  பொன்மமி 
வலிறைவன்‌ பூரண அருள்‌ வற்றாதவளனெலாம்‌ . 
வழங்குவதாக, 


திருவான்மியூர்‌, 1 க! 3 
சென்னை-41, . | சே. த, இராமலிங்கம்‌ பிள்ளை, ' 
24-12-73 J ச i B.A., உ... 


ன்‌ 
ஓம்‌ குஹேசாய நம: 
ஓம்‌ குமரகுருதாச குருப்யோ நம: 


அணிந்துரை 


ஸ்ரீமத்‌ பாம்பன்‌ குமரகுருதாச சுவாமிகளைத்‌ 
தமிழுலகம்‌ நன்கறியும்‌. அவர்‌ வடமொழிக்‌ கடலையும்‌ - 
தென்‌ மொழிக்‌ கடலையும்‌ முழுதொருங்குண்ட காள மேகன்‌ 
என்று திரு. வி. கல்யாணசுந்தரனார்‌ அவர்கள்‌ தமது. 


- வாழ்க்கைக்‌: குறிப்பு புத்தகத்தில்‌ எழுதியுள்ளார்கள்‌. 


அம்மேகம்‌ முருகன்‌ ஒருவனையே போற்றி 6666 பாச்‌ 
செய்யுட்களையும்‌ பல உரைச்‌ செய்யுட்களையும்‌ 


்‌ பொழிந்தது. அவற்றள்‌ ““ சண்முக கவசம்‌?” என்ற 


மகாமந்திர சக்திவாய்ந்த நூல்‌ கரவருடம்‌ (கி பி. 1891) 
கார்த்திகை மாதத்தில்‌ இராமேச்சுரம்‌ பதியில்‌: பாடப்‌ 
பெற்றது. சுவாமிகள்‌ தமது இரண்டாஞ்‌ “ செவியறி 
வுறூஉ ”” நூலில்‌ தமது உத்தம சீடர்‌ பு. சின்னசாமிப்‌ 
பிள்ளைக்கு வழங்கிய அறவுரையில்‌ கூறியதாவது 
“ பரிவிற்‌ பெரியாய்‌ !' நீ பாராயணஞ்‌ செய்கின்ற மகா. 
மகிமையுடை சண்முக கவசம்‌ ஒன்று மட்டுமே நின்னைக்‌ 


. காத்து தற்கதியிற்‌ சேர்க்குமே ?' இது மக்கட்குப்‌ பசி, 


பிணி, பகை பிசாச வகையால்‌ வரும்‌ தன்‌ ப நீக்கத்தைப்‌ 
புரிந்து இன்ப ஆக்கத்தைத்‌ தரவல்லது “அ “கரம்‌ 
முதல்‌ “ஒள ”காரம்‌ முடிய உயிரெழுத்துப்‌ பன்னி 
ரெண்டும்‌ “£௧ ”'கரம்‌ முதல்‌ “ன கரம்‌ முடிய மெய்‌ 
யெழுத்துப்‌ பதினெட்டும்‌ ஆக உயிர்மெய்‌ எழுத்துக்கள்‌ 
முப்பதையும்‌ முறையே. முதலில்‌ வைத்து முப்பது. 
பாடல்கள்‌ இந்நூலில்‌ உள்ளன. இதனைப்‌ பாராயண 
செய்து பலன டைந்தவர்‌ பல்லாயிர வராவர்‌. 


| ்‌ க்கக்‌ காலஞ்சென்ற சிவக்கவிமணி' 
கோக்கை “வழக்கறிஞர்‌ திரு, C. K. சுப்பிரமணிய 
முதலியார்‌ அவர்கள்‌ அறிய பொழிப்புரை எழுதினார்‌. 
காலஞ்சென்ற குகஸ்ரீ ரசபதி அவர்களும்‌ சிறந்த உரை 
கண்டனர்‌. இந்நூலை சென்னை சிந்தாதிரிப்பேட்டை 
“ திரிபுரசுந்தரி. சில்க்‌ அவுஸ்‌” உரிமையாளர்‌ காஞ்சி 
புரம்‌ திரு, 18. பலராம முதலியார்‌ அவர்கள்‌ 1969-ல்‌ 
வெளியிட்டனர்‌, அந்நூலின்‌ பிரதிகள்‌ இப்போது 
கிடைப்பது அரிதாகிவிட்டதால்‌ புதுவை நூல்‌ ஜவுளி 
வியாபாரம்‌ திரு. கு. குப்புசாமி முதலியார்‌ அவர்களின்‌ 
குமாரர்‌ திரு. கு. கு. பஞ்சாட்சரம்‌ அவர்கள்‌ பொருளு 
தவியால்‌ வெளியிடப்படுகிறது. மேற்படி முதலியார்‌ 
அவர்கள்‌ இதற்கு முன்‌ “* சண்முக கவசம்‌-மூலம்‌ ?” நூலை. 
வெளியிட்டுள்ளார்கள்‌. அன்னார்‌ அறவோர்க்கு 
அளித்தல்‌, அந்தணர்‌ ஓம்பல்‌, துறவோர்க்கு எதிர்தல்‌, 
, சுற்றம்‌ தழுவுதல்‌ ஆகிய தமிழ்‌ அறங்களை வழுவாது 
இயற்றி பல திருப்பணிகளை திறம்பட செய்து சன்மார்க்‌ 
கத்துறையில்‌ சிறந்து விளங்குபவர்‌. மேற்படி முதலி 
யார்‌ அவர்களும்‌ இந்நூலை பாராயணம்‌ செய்யும்‌ 
. அன்பர்களும்‌ அவரது குமரரும்‌ இகபர செளபாக்‌ 
கியமும்‌ சகல செலவ யோகமிக்க பெருவாழ்வும்‌, பெற்று 
நீடுழி வாழ பாம்பனடிகள்‌ குருவருளையும்‌ முருகன்‌ . 
திருவருளையும்‌ இறைஞ்சுகின்றேன்‌. 


பாம்பனடிகளின்‌ மற்ற நூல்களும்‌ உரையுடன்‌ 


வெளியிட, மேற்படி முதலியார்‌ அவர்கள்‌ மீண்டும்‌ உதவ 
வேண்டுகின்றேன்‌. 


இப்படிக்கு. 


செ. வே. சதானந்தன்‌ 
B.Sc,, D.B.M., DST. 


டி 


கடவுள்‌ வணக்கம்‌ 


ஒளியே யொளிக்கு முதற்‌ பொருளே 
உயர்மாணிக்கப்‌ பெருவரையே 
தளியே யிருக்குந்‌ தெய்வ மெலாந்‌ 
தாழுஞ்‌ சரணக்‌ குமரேசா 
களியே தருமுன்‌ றிருவடியென்‌ 
கதியா யென்று மினிதெய்த 
எளியே னியற்றுஞ்‌ செயல்பற்றா 
தேனோ விவ்வா றுழல்கின்றேன்‌. 


(குமரகுருதாசர்‌ பாடல்‌ நான்காவது மண்டலம்‌) 


““மடமோட்டுங்‌ கருணைதனை மறவேனெத்‌ 
சுளவளவும்‌ மாற்றார்‌ நூலைத்‌ 

தொடமாட்டே னவருரைக்கு முரைகேளே 
னனியாயத்‌ தொடக்கர்‌ கோட்குட்‌ 

படமாட்டே னருள்சுரந்து வினாயவொரு 
மொழிப்பயனிற்‌ படரு நோக்கம்‌ 

விடமாட்டே னினிதளித்தி யெனதுகுகப்‌ 
பிரமமென விளங்கெம்‌ மானே.'' -திருப்பா 


டெ 


ஸ்ரீமத்‌ அருணகிரிநாத முனீந்திரர்‌ துதி 


அருவமொரு நான்காகி உருவமொரு உ, 
நான்காகி அறை யிரண்டும்‌ 
மருவியுள வுருவருவ மொன்றாகி ன 


முத்திறமும்‌ வழுத்த வொண்ணாப்‌ 
பெருவெளிக்கும்‌ அப்பாலா யுள்ளபொரு 

ளீதென வே பெரிதும்‌ சேயோன்‌ 
ஒருவனையே. புகழ்ந்தஅருள்‌ அருணகிரிச்‌ 

சேவடிப்போ துளத்துள்‌ வைப்பாம்‌ ! 


டாம்பன்‌ ஸ்ரீமத்‌ குமரகுருதாச சுவாமிகள்‌ துதி 


பாம்பனெனும்‌ பதிமுளைத்த பவளக்குன்றே 
பழம்பாண்டித்‌ தமிழ்ப்பொழிலே பண்பாரில்லத்‌ 
தீம்பயிரே அன்புகொழி திரையே தெய்வத்‌ 1 த 
திறங்கண்ட அறநிலையே செகத்தி லுற்ற இ 
கூம்பலற எழுகதிரே குழந்தை வேலன்‌ 
குகநெறியே நெறியென்ற குருவே நீதி 
ஓம்புகஎன்‌ றுரைத்தொழுகி உலகில்‌ வாழ்ந்த 
உயர்குமர குருதாச ஒளியே போற்றி! 


ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 


ஓம்‌. 


ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 
ஓம்‌ 


௨ 


குமாரஸ்தவம்‌ 


ஷண்முக 
ஷண்மத 
ஷட்க்ரீவ 
ஷட்க்ரீட 
ஷட்கோண 
ஷட்கோச 
நவநிதி 
சுபநிதி - 
நரபதி 
ஸுரபதி 


நடச்சிவ 


ஒடகஷர 
கவிராஜ 


தபராஜ 


இஹபர 
புகழ்முகி 
ஜயஜய 
நயநய 

மஞ்சுள 
குஞ்ச 
வல்லி . 
மல்ல 


எனயவ இவய 


பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 
பதயே 


நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 


நமோ. 


நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 


்‌ நமோ. 


நமோ 
நமோ 
நமோ 


நம்‌: 
நம்‌: 
நம்‌: 
நம்‌: 
நம்‌: 
நம: 
BL: 
நம்‌: 
நம்‌: 
மம்‌: 
நம்‌: 
மம: 
நம: 
bw: 
மம்‌: 
நம்‌: 
நம: 
மம: 
நமி: இ 
நம்‌: 
இழி 
நமி; 


4 


ஓம்‌ அஸ்த்ர பதயே 
ஓம்‌ சஸ்த்ர பதயே 
ஒம்‌ ஜஷ்டீ பதயே 
ஓம்‌ இஷ்டி பதயே 
ஓம்‌ அபேத பதயே 
ஓம்‌ ஸுபோத பதயே 
ஓம்‌ வியூஹ பதயே 
ஓம்‌ மயூர பதயே 
ஓம்‌ : பூத பதயே 
ஓம்‌: வேத பதயே 
ஓம்‌ : புராண பதயே 
ஓம்‌: (ப்‌)பிராண பதயே 
ஓம்‌ பக்த ்‌.. பதயே 
ஓம்‌ : முக்த்‌ : பதயே 
ஓம்‌ அகார பதயே 
ஓம்‌ உகார பதயே 
ஓம்‌ மகார பதயே 
ஓம்‌ விகாச - பதயே 
ஓம்‌ ஆதி பதயே 
ஓம்‌ * பூதி ்‌ பதயே 
ஓம்‌ அமார பதயே 
. ஓம்‌ குமார பதயே 


ஸீ. குமரகுருதாச சுவாமிகள்‌ திருவடி 


நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 
நமோ 


ம்‌: 
நம: 
நம்‌: 
நம்‌: 
நம: 
நம்‌: 
நம்‌: 
நம்‌: 
நம: 
நம்‌: 
நம்‌: 
நம்‌: 
நம: 
நம: 


- நழ்‌:. 


நம்‌: 
நம: 
நம: 
நம: 
நம: 


வாழ்க... 


உ 


பாம்பன்‌ ஸ்ரீமத்‌ குமரகுருதாச சுவாமிகளருளிய 


சணா முக கவசம்‌ 


அண்டமா யவனியாகி யறியொணாப்‌ பொருள தாகித்‌ 
தொண்டர்கள்‌ குருவு மாகித்‌ துகளறு தெய்வ மாகி 
எண்டிசை போற்ற நின்ற வென்னரு ளீச னான 

திண்டிறற்‌ சரவணத்தான்‌ நினமுமென்‌ சிரசைக்‌ காக்க 1 


ஆதியாங்‌ கயிலைச்‌ செல்வ னணிநெற்றி தன்னைக்‌ காக்க 
தாதவிழ்‌ கடப்பந்‌ தாரான்‌ றானிரு நுதலைக்‌ காக்க 

சோதியாம்‌ தணிகை யீசன்‌ றுரிசிலா விழியைக்‌ காக்க 
காதனாங்‌ கார்த்திகேயன்‌ நாசியை நயந்து காக்க. 2 


இருசெவி களையுஞ்‌ செவ்வே ளியல்புடன்‌ காக்க வாயை 
முருகவேள்‌ காக்க நாப்பன்‌ முழுதுநற்‌ குமரன்‌ காக்க 
துரிசறு கதுப்பை யானைத்‌ துண்டனார்‌ துணைவன்‌ காக்க 
திருவுடன்‌ பிடரி தன்னைச்‌ சிவசுப்ர மணியன்‌ காக்க. 3 


ஈசனாம்‌ வாகுலேய னெனதுகந்‌ தரத்தைக்‌ காக்க 

தேசுறு தோள்வி லாவுந்‌ திருமகண்‌ மருகன்‌ காக்க 

ஆசிலா மார்பை யீரா மாயுதன்‌ காக்க வென்றன்‌ 

ஏசிலா முழங்கை தன்னை யெழிற்குறிஞ்‌ சிக்கோன்‌ காக்க. * 


உறுதியாய்‌ முன்கை தன்னை யுமையிள மதலை காக்க 
தறுகணே றிடவே யென்கைத்‌ தலத்தைமா முருகன்‌ காக்க 
புறங்கையை யயிலோன்‌ காக்க பொறிக்கர விரல்கள்‌ பத்தும்‌ 
பிறங்குமான்‌ மருகன்‌ காக்க பின்முது கைச்சேய்‌ காக்க. 5 


6 


ஊணிறை. வயிற்றை மஞ்ஞை யூர்தியோன்‌ காக்க வம்புத்‌ 
தோணிமிர்‌ சுரேச ஸுந்திச்‌ சுழியினைக்‌ காக்க குய்ய 

காணினை_. யங்கி கெளரி நந்தனன்‌ காக்கபீஜ 

ஆணியைக்‌ கந்தன்‌ காக்க வறுமுகன்‌ குதத்தைக்‌ காக்க. 6 


எஞ்சிடா திடுப்பை வேலுக்‌ கிறைவனார்‌ காக்க காக்க 
அஞ்சக னமொரி ரண்டு மரன்மகன்‌ காக்க காக்க 

விஞ்சிடு பொருட்‌ காங்கேயன்‌ விளரடித்‌ தொடையைக்‌ காக்க 
. செஞ்சர ணேச வாசான்‌ நிமிருமுன்‌ றொடையைக்‌ காக்க. 7 


ஏரகத்‌ தேவ னென்றா ளிருமுழங்‌ காலுங்‌ காக்க ்‌ 
சீருடைக்‌ கணைக்கா றன்னைச்‌ சீரலை வாய்த்தே காக்க 
நேருடைப்‌ பரடி ரண்டு நிகழ்பரங்‌ கிரியன்‌ காக்க 

சீரிய குதிக்கா றன்னைத்‌ திருச்சோலை மலையன்‌ காக்க. 8 


ஐயுறு மலையன்‌ பாதத்‌ தமர்பத்து விரலுங்‌ காக்க 

பையுறு பழநி நாத பரனகங்‌ காலைக்‌ காக்க 

மெய்யுடன்‌ முழுதுமாதி விமலசண்‌ முகவன்‌ காக்க 

தெய்வநா யகவி சாகன்‌ நினமுமென்‌ னெஞ்சைக்‌ காக்க 9 


ஒலியெழ வுரத்த சத்தத்‌ தொடுவரு பூதப்‌ ரேதம்‌ 

பலிகொளி ராக்க.-தப்பேய்‌ பலகணத்‌ தெவையானாலும்‌ 

கிலி கொள வெனைவேல்‌ கரக்க கெடுபரர்‌ செய்யுஞ்‌ சூன்யம்‌ 
வுலியுள மந்த்ர தந்த்ரம்‌ வருத்திடா தயில்வேல்‌ காக்க 10 


ஒங்கிய சீற்ற மேகொண்‌ டுவணிவில்‌ வேல்சூ லங்கள்‌ பூ 
தாங்கிய தண்ட மெஃகந்‌ தடிபர சீட்டி யாதி 

பாங்குடை யாயுதங்கள்‌ பகைவரென்‌ மேலே யோச்சின்‌ 

தீங்குசெய்‌ யாமலென்னைத்‌ திருக்கைவேல்‌ காக்க காக்க, 11 சீ 


ஓளவிய முளரூ னுண்போ ரசடர்பே யரக்கர்‌ புல்லர்‌ 

தெவ்வர்க ளெவரா னாலும்‌ திடமுட னெனைமற்‌ கட்டத்‌ 

- தவ்வியே வருவா ராயிற்‌ சராசர மெலாம்பு ரக்குங்‌ 

கவ்வுடைச்‌ சூரசண்டன்‌ கையயில்‌ காக்க காக்க. 12 


7: 


கடுவிடப்‌ பாந்தள்‌ சிங்கங்‌ கரடிநாய்‌ புலிமா யானை 
கொடியகோ ணாய்குரங்கு கோலமார்ச்‌ சாலஞ்‌ சம்பு 
கடையுடை யெதனா லேனு நானிடர்ப்‌ பட்டி டாமற்‌ 
சடிதியில்‌ வடிவேல்‌ காக்க சானவி முளைவேல்‌ காக்க. 13 
ங்கரமே போற்றழீஇ ஞானவேல்‌ காக்க வன்புள்‌ 
சிகரிதே ணண்டுக்‌ காலி செய்யனே ராலப்‌ பல்லி 
நகமுடை யோந்தி பூரா னளிவண்டு புலியின்‌ பூச்சி 
உகமிசை யிவையா லெற்கோ ரூறிலா தைவேல்‌ காக்க. 
சலத்திலுய்‌ வன்மீ னேறு தண்டுடைத்‌ திருக்கை மற்றும்‌ 
நிலத்திலுஞ்‌ சலத்தி லுந்தா னெடுந்துயர்‌ தரற்கே யுள்ள 
குலத்தினா னான்வருத்தங்‌ கொண்டிடா தவ்வவ்‌ வேளை 
பலத்துட னிருந்து காக்க பாவகி கூர்வேல்‌ காக்க. 


14 


15 


ஞமலியம்‌ பரியன்‌ கைவே னவக்கிர கக்கோள்‌ காக்க 
சுமவிழி நோய்க டந்த சூலையாக்‌ கிராண ரோகம்‌ 

திமிர்‌ கழல்‌ வாதஞ்‌ சோகை சிரமடி கர்ண ரோகம்‌ 
எமையணு காம லேபன்‌ னிருபுயன்‌ சயவேல்‌ காக்க. 


டமருகத்‌ தடிபோ னைக்குந்‌ தலையிடி கண்ட மாலை 
குமுறுவிப்‌ புருதி குன்மங்‌ குடல்வலி யீழை காசம்‌ 
கிமிரொணா திருத்தும்‌ வெட்டை நீர்ப்பிர மேகமெல்லாம்‌ 
எமையடை யாம லேகுன்‌ றெறிந்தவன்‌ கைவேல்‌ காக்க 17 
இணக்கமில்‌ லாத பித்த வெரிவுமா சுரங்கள்‌ கைகால்‌ 
முணக்கவே குறைக்குங்‌ குஷ்ட மூலவெண்‌ முனைத்‌ மந்தம்‌ 
சணத்திலே கொல்லுஞ்‌ சன்னி சாலமென்‌ றறையு மிந்தப்‌ 
பிணிக்குல மெனையா ளாமற்‌ பெருஞ்சத்தி வடிவேல்‌ காக்க. 18 


தவனமா ரோகம்‌ வாதஞ்‌ சயித்திய மரோச கம்மெய்‌ 
சுவறவே செய்யு மூலச்‌ சூடிளைப்‌ புடற்று விக்கல்‌ 
அவதிசெய்‌ பேதி சீழ்நோ யண்டவா தங்கள்‌ சூலை 

எவையு மென்னிடத்‌ தெய்தாம லெம்பிரான்‌ றிணிவேல்‌ காக்க. 19 


8 


'நமைப்புறு கிரந்தி வீக்க நணுகிடு பாண்டு சோபம்‌ 
அமர்த்திடு கருமை வெண்மை யாகுபஃ. றொழுநோய்‌ கக்கல்‌ 
இண்க்குமுன்‌ னுறுவ லிப்போ டெழுபுடைப்‌ பகந்த ராதி 
இமைப்பொழு தேனுமென்னை யெய்தாமலருள்வேல்‌ காக்க. 20: 


பல்லது கடித்து மீசை படபடென்‌ றேதுடிக்க 4 
கல்லினும்‌ வலிய நெஞ்சங்‌ காட்டியே யுருட்டி நோக்கி 
எல்லினுங்‌ கரிய மேனி யெமபடர்‌ வரினு மேன்னை 

ஒல்லையிற்‌ றர காரி ஓம்ஐம்‌ ரீம்வேல்‌ காக்க. 21 


மண்ணிலு மரத்தின்‌ மீது மலையிலு நெருப்பின்‌ மீதும்‌ 
தண்ணிறை ஜலத்தின்‌ மீதுஞ்‌ சாரிசெய்‌ யூர்தி மீதும்‌ 
விண்ணிலும்‌ பிலத்தி னுள்ளும்‌ வேறெந்தவிடத்து மென்னை 
கண்ணி வந்தருளார்‌ சஷ்டிநாதன்‌ வேல்‌ காக்க காக்க. 22 


யகரமே போற்சூ லேந்து நறும்புயன்‌ வேன்முன்‌ காக்க 
அகரமே முதலா மீரா றம்பகன்‌ வேல்பின்‌ காக்க 

சகரமோ டாறு மானோன்‌ றன்கைவே ஸனடுவிற்‌ காக்க 
சிகரமின்‌ றேவமோலி திகழை வேல்‌ கீழ்மேல்‌ காக்க. 23 


ரஞ்சித மொழிதே வானை நாயகன்‌ வள்ளி பங்கன்‌ 
செஞ்சய வேல்‌ கிழக்கிற்‌ றிறமுடன்‌ காக்க வங்கி 
விஞ்சிடு திசையின்‌ ஞான வீரன்வேல்‌ காக்க தெற்கில்‌ 
எஞ்சிடாக்‌ கதிர்கா மத்தோ னிகலுடைக்‌ கரவேல்‌ காக்க. 24 


லகரமே .போற்கா ளிங்க னல்லுட னெளிய நின்று 


தகரமர்த்‌ தனமே செய்த சங்கரி மருகன்‌ கைவேல்‌ 
கிகழெனை நிருதி திக்கி னிலைபெறக்‌ காக்க மேற்கில்‌ 
இகலயில்‌ காக்க வாயு வினிற்குகன்‌ கதிர்வேல்‌ காக்க, 25 ம 


வடதிசை தன்னிலீசன்‌ மகனருட்‌ டிருவேல்‌ காக்க 
விடையுடை மீசன்‌ றிக்கில்‌ வேதபோ தகன்வேல்‌ காக்க 
நடக்கையி லிருக்கு ஞான்று நவில்கையி னிமிர்கை யிற்கீழ்க்‌ 
கிடக்கையிற்‌ நூங்கு ஞான்று கிரிதுளைத்‌ துளவேல்‌ காக்க, 26. 


9 


இழந்துபோ காத வாழ்வை யீயுமுத்‌ தையனார்‌ கைவேல்‌ 
.வழங்குநல்‌ லூணுண்‌ போது மால்விளை யாட்டின்‌ போதும்‌ 
பழஞ்சுரர்‌ போற்றும்‌ பாதம்‌ பணிந்து நெஞ்சடக்கும்‌ போதும்‌ 
செழுங்குணத்‌ தோடே காக்க திடமுடன்‌ மயிலுங்‌ காக்க. 27 


இளமையில்‌ வாலிபத்தி லேறிடு வயோதி கத்தில்‌ 

வளரறு முகச்சி வன்றான்‌ வந்தெனைக்‌ காக்க காக்க 
ஒளியெழு காலை முன்னெ லோஞ்சிவ சாமி: காக்க 

தெளி௩டு பிற்ப கற்கால்‌ சிவகுரு நாதன்‌ காக்க. 28 


இறகுடைக்‌ கோழித்‌ தோகைக்‌ கிறைமுனி ராவிற்‌ காக்க 
திறலுடைச்‌ சூர்ப்ப கைத்தே திகழ்பினி ராவிற்‌ காக்க 
நறவுசேர்‌ தாட்சி லம்ப னடுஙிசி தன்னிற்‌ காக்க 


» 


மறைதொழு குழக னெங்கோன்‌ மாறாது காக்க காக்க. 29 


- இனமெனத்‌ தொண்டரோடு மிணக்கிடுஞ்‌ செட்டி சாக்க 


தனிமையிற்‌ கூட்டங்‌ தன்னிற்‌ சரவண பவனார்‌ காக்க 
நனியனு பூதி சொன்ன நாதர்கோன்‌ காக்க வித்தைக்‌ 
கனிவொடு சொன்ன தாசன்‌ கடவுடான்‌ காக்க உந்தே. 30 


சண்முக கவசம்‌ முற்றிற்று 


பாம்பன்‌ ஸ்ரீமத்‌ குமரகுருதாச சுவாமிகள்‌ திருவடி வாழ்க ! 


உ 
ஓம்‌ குமார குருப்யேர தம: 


சண்முக கவசம்‌ 


அறுசிீராசிரியம்‌ சி 


அண்டமா யவனியாகி யறியொணாப்‌ பொருள தாகித்‌ 
தொண்டர்கள்‌ குருவு மாகித்‌ துகளறு தெய்வ மாகி 
எண்டிசை போற்ற நின்ற வென்னரு எீச னான 

திண்டிறற்‌ சரவணத்தான்‌ நினமுமென்‌ சீ ரசைக்‌ காக்க. F 


(இதன்‌ பொருள்‌) அண்டங்களாகிப்‌ பூமியாகி, அறி 
ரிய பொருளாகித்‌ தொண்டர்களுக்கு குருவுமாகி, 
குற்றம்‌ அறுக்கும்‌ தெய்வமாகி, எல்லாத்திசையி லுள்ளோ 
௫ம்‌ துதிக்க நின்ற, என்னருளிசனாகிய வலிய திறனுடைய 
சரவணத்தான்‌ நாளும்‌ எனது சிரசைக்‌ காவல்புரி 


(1) 


(பதவுரை) அண்டம்‌ ஆய்‌ - விண்ணாகியும்‌, அவனி 
ஆகி - நில உலகமாகியும்‌, அறியொனாப்‌ பொருளது ஆகி - 
(வாக்கு மனம்‌ காயத்தால்‌) அறிய இயலாத மெய்ப்பொரு. 


ளாகியும்‌, தொண்டர்கள்‌ குருவும்‌ ஆகி - குணம்‌ சிறந்‌ 
பணியாளர்க்கு (வழிகாட்டும்‌ ந்‌ கியம்‌ ற, 
தெய்வம்‌ ஆகி - களங்கம்‌ 


ர்‌ ‘ 


ம) குருவாகியும்‌, துகள்‌ அறு 
அற்ற கடவுள்‌ ஆகியும்‌, எண்‌ 


திசை போற்ற நின்ற - எட்டுத்‌ திக்கில்‌ உள்ள எவராலும்‌ 
வழிபட இருந்த, என்‌ அருள்‌ ஈசன்‌ ஆன - எனது கி 
அருளுடைய இறைவனாகிய, திண்‌ திறல்‌ சரவணத்தான்‌ - 
பேராற்றல்‌ பெற்ற சரவணப்‌ பொய்கையில்‌ முதற்காட்சி 
தந்த முதல்வன்‌, தினமும்‌ என்‌ சிரசைக்‌ காக்க - ஒவ்வொரு. 
நாளும்‌ என்‌ தலையை உவந்து காத்தருள்வதாக, (எ-று) 


11 - 


“பையதிரைக்‌ கடலேழு தீவேழு கிரியெட்டு 
பண்ணுமக மேருவொன்று 
பகருமிவை கூடிலோர்‌ உலகமாம்‌ ; அவ்வுலகு 
பதினான்‌ கொ ரண்டமாகும்‌ ; 
மெய்யிலகும்‌ அண்டமா யிரத்தெட்டு கூடிடில்‌ 
மேதினியி லோச்‌ புவனமாம்‌ ; 
மேலான புவனமிரு நூறிருப தோர்தநான்கு 
மேவு மகிலாண்ட மொன்றாம்‌ ; 
ஐயமிலை அகிலாண்டம்‌ ஒரு கோடி கூடிடில்‌ 
ஆதிபிரமாணி டம்‌ ஒன்றாம்‌ ; 
அப்பிரம அண்டமொரு கோடியா யவை கூடில்‌ 
அருள்‌ பரம அணுவில்‌ ஒன்றாம்‌ ; 
பையஅணு உனதுதிரு வடியினி லநேகமாம்‌ 
பரம கயிலாய சிவமே ! ர 
பசுவினை கள்‌ அகலவரும்‌ அதிசயமெய்ஞ்‌ ஞான மருள்‌ 
பசுபதியு மான குருவே ” 


என்று பசுபதி மாலை படித்தபடி அண்டங்களின்‌ செய்தியை 
யும்‌, அவைகளில்‌ அடங்கிய அகில உலக வரலாறுகளையும்‌ 
அறிவித்தது முதலடி யெனினும்‌ அமையும்‌. உலக வடிவன்‌,. 
உலகினுக்கு உயிரானோன்‌, உலகங்‌ கடந்தோன்‌ எனும்‌ 
பொருளில்‌ விஸ்வரூபன்‌, விஸ்வாந்தர்யாமி, விஸ்வாத்கன்‌' 
என்று இறைவனை யேத்துகின்றது ஏதமில்லாத வேதம்‌. 
உயர்ந்த இவ்வுண்மைகளை உணர்ந்து, 'அண்டமாய்‌ அவனி. 
யாகி' என்றார்‌. 


அண்டமாய்‌ அவனியான பெரிய பொருள்‌, சொற்‌: 
பிரபஞ்ச நூலறிவாலும்‌, தத்துவ ஆய்வாம்‌ பொருளறி 
வாலும்‌, அருந்தளைப்பட்ட ஆன்ம அறிவாலும்‌, காண்டற்கும்‌ 
கருதற்கும்‌ அரியது ஆகலின்‌, 'அறியொனுப்‌ பொருள்‌" 
என்றார்‌. தேவராலும்‌, மூவராலும்‌, பிற எவராலும்‌ அறி' 
யொணா அப்பொருளை, ' அறிவினுக்‌ கறிவாகி யெங்கு நிறை: 


பெரிய பொருளே' . என்று தகவொடு குறிப்பிடுகின்றாந்‌. 
தாயுமான அடிகள்‌. 


12 


வாக்கு மனம்‌ காயத்தால்‌ அப்பொருளை வழிபட்டு, 
அப்பொருளில்‌ உலகரைத்‌ தொடர்பு படுத்துபவரைத்‌ 
“தொண்டர்கள்‌' என்றார்‌. 
| பயன்‌ கருதாது வழிபடும்‌ அன்பர்க்கு வழிகாட்ட 
மெய்ப்பொருள்‌ வருகின்றது என்பார்‌, 'குருவுமாகி' என்றார்‌. 
க-இருள்‌ ; ௬-ஒளி; எனவே. அறியாமை இருளகற்றித்‌ 
தன்‌ மெய்யொளி யுதவும்‌ மூர்த்தம்‌ குருமூர்ததம்‌ எனப்‌ 
பெறும்‌. குருவுமாகி என்ற இடத்து உம்மை, உயர்வு 
சிறப்பு. அண்டமாய்‌ அவனியான நிலை - அஃறிணை நிலை; 
கருவான நிலை - உயர்திணை நிலை. 


““கரையறு பிறவிவெம்‌ கடவு ளேவிழுத்(து) 
அயர்வுறு துயருழத்‌ தவரீஜ யேோஎன 
விரைவொடு வினைகெட தோக்கி வேதகக்‌ 
கரையினை யகூள்பவன்‌ கருணை தன்குரு '* 


எனும்‌ குருவின்‌ அருள்ஈலம்‌ குறித்த முன்னோர்‌ பொன்மொழி 
யிங்கு உன்னல்‌ தகும்‌. 


குருவாகிக்‌ கால்‌ காட்டிக்‌ கை காட்டிக்‌ கண்‌ காட்டிய 
கருணையால்‌, பொறிபுல கரண சேட்டையெல்லாம்‌ பொசுங்‌ 
கிப்போம்‌ ; அந்நிலையில்‌, உயர்ந்து மேல்‌ நோக்கி யெழும்‌ 
'உணர்வுடைய ஆன்மாவின்‌ திருமுன்‌, களங்கமற்ற தெய்வ 
மாகக்‌ காட்சிதரும்‌ ஆகலின்‌, -துகளரு தெய்வமாகி' என்றார்‌. 
திகளறுதல்‌ - இயல்பாகவே பாசங்களின்‌ நீங்குதல்‌, தெய்‌ 
வம்‌ - பால்பகா அஃறிணை, 


எத்திசையி லிருக்கும்‌ எவ்வுயிரும்‌, அம்மலப்‌ பரம்‌ 
பொருளையே தம்‌ பரிபாகத்திற்குத்‌ ங்க கின்ற 
தாகலின்‌, “எண்திசை போற்ற” என்றார்‌. அநாதி நித்யனென 
என்றும்‌ நிலைபெற இருந்து, இம்மை மறுமை வீடு என்னும்‌ 
முச்செல்வமும்‌ வழங்கும்‌ முதல்வனாகலின்‌, நின்ற 
என்னருள்‌ ஈசன்‌" என்றார்‌. ஈசன்‌ - சர்வ ஐஸ்வர்ய சம்பன்‌ 
னன்‌ ; அருள்‌ என்‌ ஈசன்‌ என இயைத்து, அுளையுடைய 
எனது பிரபுவான எனப்‌ பொருள்‌ கோடலுமாம்‌. 


இ. 


13 


கருவாய்ப்‌ பட்டுத்‌ தோன்றி அருந்தவத்தால்‌ உயர்ந்த 
அமரரைப்‌ போலின்றி, சொருபத்திலிருந்து வெளியான 
தடத்தத்‌ திருவுருவில்‌ தங்கி, அண்டங்களைப்‌ பேன்‌ முட்டை. 
கள்‌ போல்‌ திருமேனியின்‌ மயிர்க்கால்கள்‌ தோறும்‌ தாங்கும்‌ 
திண்மையும்‌, மும்மல அரிஷாதி தோஷ சொருப சூராதியரை 
அடக்கியாள வெளிப்படுத்தும்‌ திறலும்‌ உடைய திருமேனி 
யென்பார்‌, “திண்‌ திறல்‌' என்றார்‌. திண்‌ திறல்‌ - இருபெய. 
ரொட்டு எனல்‌ இங்கு ஏலா தென்க. 


காடுபோல்‌ அடர்ந்த நாணல்‌ புற்களுக்கு சரவணம்‌ 
என்று ஒரு பெயருண்டு. திகழும்‌ அப்புற்கள்‌ நிறைந்த. 
தெய்வ நீர்‌ நிலை, சரவணப்‌ பொய்கை எனும்‌ பெயரை எய்தி 
யது. தீக்கடவுள்‌, வாயுதேவன்‌, கங்கை முதலினோரால்‌.. 
தாங்கலாற்றா ஞானக்‌ கனற்பொறிகள்‌ ஆறனையும்‌ தாங்கும்‌ 
ஆற்றல்‌ அப்‌ பொய்கைக்கு அமைந்தது , ஆகலின்‌, திண்‌ 
திறல்‌ என்னும்‌ அடை, பொய்கைக்கு ஆயது எனினுமாம்‌... 
அப்‌ பொய்கையில்‌ தங்கிய பொறிகள்‌ ஆறும்‌ ஒரு திருமேனி 
யாக, கருணைகூர்‌ முகங்களாறும்‌ கரங்கள்‌ பன்னிரண்டும்‌ 
கொண்டு, பொய்கையின்‌ பெயர்‌ தன்னில்‌ பொலிந்து விளங்க. 


விளங்கிய தாகலின்‌, “திண்திறல்‌ சரவணத்தான்‌' என்றார்‌. 


ச - மங்கலம்‌; ர- ஈகை; வ- அறக்கருணை ; ௩- 
மறக்கருணை, அந்த நான்கிலிருந்து உதயள்‌ செய்யும்‌ 


நம்பன்‌ ஆதலின்‌, சரவணபவன்‌ எனப்‌ பெயர்‌ பெறுகின்றான்‌ 
எனலும்‌ ஒருவகை. மானமகளூம்‌, வான்மகளும்‌, இக்காமத்‌. 


துணையால்‌ இறைவனை மணந்தனர்‌ என்று காந்தம்‌ கூறும்‌. 
சிறந்த அறிவு நிலையம்‌ சிரம்‌; புன்னெறியதனிற்‌: 


போய்ப்‌ போய்‌ அந்த அறிவு புழுங்கிப்‌ போகாமல்‌, நிமல: 


குமரனைக்‌ கும்பிட்டு அச்சிரம்‌ நிமிரவேண்டும்‌. அதற்குச்‌ 
சரவணத்தான்‌ அருளல்‌ வேண்டும்‌ என்பார்‌, தினமும்‌ என்‌ 
சிரசைக்‌ காக்க' என்றார்‌. 


எவர்க்கும்‌ எவைக்கும்‌ தலையாயான்‌, என்‌ தலையைக்‌. 


காப்பானாக என்பது இப்பாசுர உட்கிடை. 


14 


“அவனருளாலே அகன்‌ தாள்‌ வணங்கி' என்று திரு 
வாசகமும்‌, “தலையே நீ வணங்காய்‌' என்று அப்பர்‌ பெரு 
மானும்‌ சிரத்திற்கு அறிவுறுத்தல்‌ இங்குச்‌ சிந்திக்கத்‌ தகும்‌. 
இம்மை யிடையூறு எதுவும்‌ நேராதபடி, என்‌ சிரத்தைக்‌ 
காக்க எனப்‌ பொருள்‌ கோடல்‌ லேசுநடை, 


“ நின்னையே சிவமாய்‌ அறுமுனி வரும்துதி நிகழ்த்தி 
பன்னொணா தலமே படைத்துய்ய அருளிய பரனே 
மன்னுமா சோலை மலைமனா! உன்பதம்‌ வணங்கற்(கு) 
என்னமா தவம்செய்‌ துள்ளதோ எனதுநல்‌ தலையே ? 


எனும்‌ திருவலங்கல்‌ திரட்டை இங்கு எண்ணிப்‌ பார்த்தல்‌ 
நலம்‌. | (1) 


-ஆதியாங்‌ கயிலைச்‌ செல்வ னணிநெற்றி தன்னைக்‌ காக்க 

- தாதவிழ்‌ கடப்பந்‌ தாரான்‌ ரனிரு நுதலைக்‌ காக்க 

சோதியாந்‌ தணிகை மீசன்‌ றுரிசிலா விழியைக்‌ காக்க 
“காதனாங்‌ கார்த்திகேயன்‌ நாசியை நயந்து காக்க. 2 


(இ-ள்‌) எல்லாப்‌ பொருட்கும்‌ ஆதியாகிய கயிலைச்‌ 
செல்வன்‌ திருநீறு அணிதற்குரிய நெற்றியினைக காக்க ; 
பூந்தாது விரிந்துதிரும்‌ கடப்பமாலையரன்‌ இரண்டு புருவங்‌ 
களையும்‌ காக்க ; சோதி வடிவராகிய .தணிகேசன்‌ குற்ற 
மில்லாத கண்களைக்‌ காக்க; இலை றவனாகிய கார்த்திகேயன்‌ 
. மூக்கினை விரும்பிக காப்பாராக ; 


(பரை) ஆதி ஆம்‌ கயிலைச்‌ செல்வன்‌ - தெய்வ 
முதன்மையாம்‌ திருக்கயிலைத்‌ திருவாளன்‌ ; அணி நெற்றி 
தன்னைக்‌ காக்க - அழகிய நெற்றியைக்‌ காப்பதாக ; தாது 
அவிழ்‌. கடப்பம்‌ தாரான்‌ தான்‌ - மகரந்தம்‌ மலரும்‌ கடப்ப 
மாலை யணிந்தவன்‌ ; இரு நுதலைக்‌ காக்க - இரு புருவங்‌ 
களையும்‌ காப்பதாக; சோதி ஆம்‌ தணிகை ஈசன்‌ - மகா 
தேஜோ மண்டல வடிவான தணிகைத்‌ தற்பரன்‌; துரிச்‌. 


“இலா விழியைக்‌ காக்க - களங்கம்‌ விளையாதபடி என்‌ கண்‌ .. 


களைக்‌ காப்பதாக; நாதனாம்‌. கார்த்திகேயன்‌ -- (கனிந்த . 


15 


அருள்‌) நாதனான கார்த்திகேயன்‌ ; நாசியை நயந்து காக்க - 
பரிவுடன்‌ என்‌ மூக்கைப்‌ பாது காப்பதாக, (எ-று.) 


கயிலைப்‌ பெயர்கொள்‌ மலைகள்‌ பல; அவைகள்‌, 
பிரகிருதி மாயா நிலத்தன. பிரமரந்திரதிற்கு மேலுளது 
"உன்மனாமகலை ; உயர்ந்த அந்த உன்மனை யுலகிற்கு 
மேலுளது, ககனஞான அப்ராக்ருத கயிலாயம்‌. இம்மை 
மறுமை வீடு ஆகிய முச்‌ செல்வங்களையும்‌, ஆன்மாக்களின்‌ 
பரிபக்குவத்திற்குத்‌ தக்கபடி அங்கிருந்து. பாதுகாப்ப 
வனாகலின்‌, ஆதியாம்‌ கயிலைச்‌ செல்வன்‌' என்றார்‌. 

மூல பண்டாரத்தை உயிர்கட்கு வழங்கும்‌ ௮ம்‌ முதல்‌ 
வன்‌, விபூதிமான்‌ எனும்‌ பெயரொடு விளங்குபவன்‌ ; 
வி- மேல்‌; பூ-நிலம்‌; தி- ஒளி; எனவே. துவாத 
.சாந்தத்‌ தலங்கடந்த மூலத்தலத்து விளங்கும்‌ முதனீமை 
யொளியுடைய மூர்த்தியே விபூதிமான்‌ ஆவன்‌. மற்று, வி - 
சிறந்த ; பூதி ஐஸ்வர்யம்‌ எனவும்‌ பொருளாதலின்‌, சிறந்த 
பிரபு அவன்‌ என்பது பதவுரையிற்‌ கொண்ட பொருள்‌. 
நிமல அச்செல்வன்‌ நினைவில்‌ நிற்க, மேதகு விபூதியை 
நெற்றியில்‌ பூசுவர்‌ மேலோர்‌. 


நியதியொடு தரித்த நிமலநீறு நெற்றியில்‌ இருக்க, 
தாபம்‌ செய்‌ வினை வெம்மை தணியும்‌; ஆகாமியம்‌ 
அணுகா; “தீறிலா நெற்றிபாழ்‌' என்பர்‌ அறவோர்‌. எனவே 
3றணிவதால்‌ அழகும்‌ பெறுகின்றது நெற்றி. இடையில்‌ 
தடை பிறவாதபடி நிமலநீறு நெற்றியில்‌ விளங்க, “அணி 
நெற்றி தன்னைக்‌ காக்க' என்றார்‌. விபூதியன்‌ எனும்‌ 
பொருளில்‌ செல்வன்‌ என உரைத்து, அடுத்து நெற்றியை 
உரைத்தலின்‌ இங்ஙனம்‌ பொருள்‌ கொள்ளப்‌ பெற்றது. 
"நெற்றாமிருப்பது நெற்றி; நெற்றுதல்‌ - முற்றுதல்‌ ; முதிர்தல்‌ 
மலைகளில்‌ முற்றிய கயிலை மலையாளன்‌, என்‌ நெற்றியைக்‌ 
காக்க எனல்‌ சிந்தனைக்கு உரியது. அம்‌ 


்‌.. மும்மலத்‌ தொடர்பால்‌ பாழ்துன்பம்‌. பல . வெய்திப்‌ 
யல்லிளிக்கின்றது ஆன்மா... ஓயா வேதனை யிவைகள்‌ என 


16 


உயிர்கட்கு உணர ஒரு காலம்‌ வரும்‌; இவைகள்‌ நீங்க, 
அந்தமில்‌ கந்தசிவத்தை ஆன்மா சந்ததமும்‌ எண்ணும்‌.. 
அந்நிலையில்‌ ஆறுதல்‌ விளைய உயர்ந்த சிவபோகம்‌ ஊட்டும்‌ 
அருளார்ந்த ஆறுமுகன்‌. காட்டி ஊட்ட வருபவன்‌ கந்தப்‌ 
பரமனே எனற்குரிய அடையாளம்‌, அப்பரமன்‌ அணிந்திருக்‌ 
கும்‌ கடப்ப மலர்‌ மாலை. அதை, -உருள்பூந்‌ தண்தார்‌ 
புரளும்‌ மார்பினன்‌' எனவரும்‌ திருமுருகாற்றுப்‌ படையும்‌, 
அதன்‌ பழைய உரையும்‌ இதனை நினைவுறுத்தும்‌. வாழ்விக்‌- 
கும்‌ அம்மாலை போல்‌ வளைந்து, அதனை யணிந்தானை நோக்க. 
நிமிரும்‌ என்‌ இரு புருவங்களையும்‌, கடப்பணி தோளான்‌ 
காத்தருளவானாக என்பது, இரண்டாம்‌ அடியின்‌ உட்கிடை. 


'சுடர்கோடி , பகல்‌ கதிரெனக்‌ குளிர்கோடி, இராக்கதி 
ரென மிளிர்கோடி, காலாக்கினி யெனப்‌ பிரகாசியா நின்ற: 
பரமாற்புத உ 


புத உறையுள்‌' எனத்‌ திருப்பா கடவுள்‌ வணக்க 
முன்றாம்‌ பாட்டின்‌ உரையுள்‌ அடிகள்‌ குறித்தபடி, பேரொளிப்‌: 
பிழம்பன்‌. 
“சுப்பிர மதர்ப்பவிர்‌ திருத்தணிகை வெற்பிலுறை 
சுப்பிர மணியப்‌ பிரமம்‌” ஆதலின்‌, சோதியாம்‌ என்றார்‌. 


மகா தேஜோ மண்டலமே சாந்தி நிகேதனம்‌ ; அதுவே 
“சோதியாம்‌ தணிகை' யெனப்பெறும்‌ ; அங்கிருப்பவனே 
சர்வைஸவர்ய சம்பன்னன்‌ ; தட்ப ஒளி மயமான தணிகை. 
யான, காணத்‌ தகாததைக்‌ கண்டு களங்கம்‌ விளையாதபடி ,. 
என்‌ த களைக்‌ காப்பதாக என்பது மூன்றாம்‌ அடியின்‌ 
சய்தி. | | 


"' கண்கள்‌ மங்கிக்‌ காதடங்கிக்‌ கருத்து மயங்குமுனே 
தண்கொள்்‌ பங்கயங்கள்‌ விள்ளும்‌ தணிகை நெடுங்கிரிவாழ்‌ 
பண்கள்‌ பாடு.வாயன்‌ சேயன்‌ பனிமலர்‌ மச்‌ பணிகேோ 
கண்க ளீரா றெத்தை பாத கமலம்‌ வணங்குதுமே”” ம்‌ 


என்று திருவலங்கல்‌ திரட்டிலுரைத்தபடி , வாயன்‌, சேயன்‌, 
“கோ, பன்னிரு கண்ணன்‌ என்று தணிகை யானை வணங்கிய 


17 


பக்திப்‌ பெருக்கம்‌, “சோதியாம்‌ தணிகை யீசன்‌' என்று 
சொல்லவைத்தது என்க. ' 


 கண்காள்‌ காண்மின்களேச-கடல்‌ தஞ்சுண்ட 
[கண்டன்‌ றன்னை 

. எண்தோள்‌ வீசிநின்‌ றாடும்‌ பிரான்‌ றனைக்‌ 

-கண்காள்‌ காண்மின்களோ ?' 


' என்ற தமிழ்‌ மறையின்படி, பிரகிருதி விகாரக்‌ காட்சி பின்‌ 
வாங்க, கடவுள்‌ காட்சியே காணும்‌ கண்கள்‌ களங்க 
மற்றன ; அப்பேறு என்றும்‌ நேர அருள்வதாக என்பார்‌, 
“துரிசிலா விழியைக்‌ காக்க' என்றார்‌. 


 கண்டனைக்‌ கண்டிராதே காலத்தைக்‌ கழித்தவாறே ”” 


என்ற தேவாரமும்‌, 'சிவன்‌ திருவைக்‌ காணாக்‌ கண்ணே 
குருடாம்‌' என்ற காஞ்சிப்‌ புராணமும்‌, 


“கூர்‌ அர ணப்படையசய்‌! அண்ட கோடியெலாம்‌ பயக்கும்‌ 
ஆரண அற்புதனே! அறிவாய்‌ விபு ஆனவனே 

சீருடன்‌ ஆளவத்த திருமேனியைக்‌ கண்டு கண்கள்‌ 
பேருலகில்‌ பெரும்பே றன்று பெற்றுக்‌ களித்தனவே ”££ 


எனவரும்‌ பாம்பனடிகளின்‌ அங்கப்பேறு பாசுரமும்‌ இங்குக்‌ 
கருத்த தகும்‌. 
“ வன்னிசேர்‌ நுதல்கண்‌ ஆறுடையோசய்‌! கதிர்வடிவேல்‌ 
மின்னு பூங்கரனே! வானவ ரேத்தருள்‌ விதுரா! | 


* பன்னமார்‌ சோலை மலைமனா! நின்னிலை பார்க்க . 
என்ன மாதவம்‌ செய்துள்ளதோ எனது நல்விழியே ** 


என்பது பாடுமுறைப்‌ பாடல்‌. 


ஓசைக்கும்‌ ஒலிக்கும்‌ உயிர்ப்பான நாதவடிவ நம்பன்‌, 
அகில வுலகிற்கும்‌ ஆறுதல்‌ வழங்க ஆறு சேயாய்‌ அவனி 
யில்‌ வந்தான்‌. விண்ணில்‌ இயங்கும்‌ கனிவுமிக்க கார்த்திகை 
மாதர்‌, அருந்தவப்‌ பேற்றால்‌ திருவருள்‌ தூண்ட மண்ணில்‌ 


ச. ௧.—2 


ச்‌ 


18 


வந்தனர்‌. ஆறு சேய்களையும்‌ ஆர்வத்தொடு எடுத்தனர்‌. 
பாலூட்டித்‌ தாலாட்டிப்‌ பாராட்டிச்‌ சீராட்டிப்‌ பணி செய்தனர்‌. 
அற்புதச்‌ சேய்களின்‌ ஆடல்‌ நியதிகளை, அறிந்து மகிழ்ந்‌ 
தனர்‌. 

இச்செய்தி 'எவர்க்கும்‌ நினைவில்‌ என்றும்‌ இருக்க அம்‌ 
மங்கையர்‌ மைந்தன்‌ என்னும்‌ பெயரை யேன்றனனாதலின்‌, 
“நாதனாம்‌ கார்த்திகேயன்‌' என்றார்‌. 


“மூக்கே நீ முரலாய்‌ - முது காடுறை முக்கணனை 
வாக்கே தோக்கிய மங்கை மணாளனை 
மூக்கே தீ முரலாய்‌ * 


என்பது தமிழ்மறை. 


இதனையன்றி, விஷய வாசனைகளை மோந்து கொண்‌ 
டிருப்பது முறையன்று எனல்‌ பெறப்பட்டது. கார்த்திகை 
மாதர்‌, தம்‌ மைந்தன்‌ என்னும்‌ சிந்தனையில்‌ உச்சி மோந்து 
உள்ளம்‌ குளிர்ந்தவாறு, நாதன்‌ அருள்‌ மணத்தையே 
€மாந்துகொண்டிருக்கும்படி என்‌ மூக்கைக்‌ காக்கவேண்டும்‌ 
என்பார்‌, “நாசியை நயந்து காக்க' என்றார்‌. ப 


சிரம்‌ பிரமரந்திரமாதலின்‌, அதை முதற்‌ பாட்டிலும்‌ 
நெற்றியும்‌ புருவமும்‌ கண்களும்‌ நாசியும்‌ தியானத்தில்‌ 
ஊன்றும்‌ இடங்களாதலின்‌, அவைகளை இப்‌ பாசுரத்திலும்‌ 
குறிப்பிடுகின்றார்‌ எனல்‌ இங்கு எண்ணத்தகும்‌. 
£ அன்னையாய்‌ அயனாய்‌ அனுதினம்‌ வழிபடும்‌ அடியேன்‌ 
தன்னுள்ளே உணர்வாய்‌ சுடர்ப்பொரு ளாயுள்ள சாமீ 
முன்னை சேச்‌ சோலை மலைமனா! நின் சரண்‌ முகக்க 
என்னமா தவம்செய்‌ துள்ளதோ எனதுநல்‌ மூக்கே ?* 


என்பது பாம்பனடிகளின்‌ திருச்‌ சோலைமலைப்‌ பதிகம்‌. 


> 


தட்‌ 
டட 


19 


... இருசெவி களையுஞ்‌ செவ்வே ளியல்புடன்‌ காக்க வாயை 
- முருகவேள்‌ காக்க நாப்பன்‌ முழுதுநற்‌ குமரன்‌ கரக்க 


துரிசறு கதுப்பை யானைத்‌ துண்டனார்‌ துணைவன்‌ காக்க 
திருவுடன்‌ பிடரி தன்னைச்‌ சிவசுப்ர மணியன்‌ காக்க. 3. 


(இ-ள்‌) இரண்டு செவிகளையும்‌ செவ்வேள்‌ இயல்‌ 


“பாகக்‌ காக்கக்‌ கடவர்‌ ; வாயை முருகவேள்‌ காப்பாராக ; 


நாவும்‌ பற்கள்‌ முழுமையும்‌ நல்ல குமரன்‌ காக்க ; குற்றமறு. 
கன்னங்களை யானைத்துண்டனார்‌ துணைவன்‌ காக்க ; திரு 
வுடனே பிடரியைச்‌ சிவசுப்பிர மணியர்‌ காக்க ; 


(ப-ரை.) செவ்வேள்‌ - முத்தி விருப்பளிக்கும்‌ முதல்‌ 
வன்‌ ; இரு செவிகளையும்‌-, இயல்புடன்‌ காக்க - இயற்கை 
நியதியின்படி காப்பதாக ; முருகவேள்‌ - பேரின்ப வேட்கை 
பிறப்பிக்கும்‌ பெருமான்‌ ; வாயைக்‌ காக்க-, ஈல்குமரன்‌ - 
நலஞ்‌ சிறந்த குமரன்‌ ! நா பல்‌ முழுதும்‌ காக்க - நாவையும்‌ 
பற்கள்‌ அனைத்தையும்‌ பாதுகாப்பதாக ; யானைத்‌ துண்டனார்‌ 
துணைவன்‌ - துதிக்கையை யுடைய யானைமுக கணபதியின்‌ 
பின்னவன்‌; துரிசு அறு: கதுப்பைக்‌ காக்க - களங்கம்‌ 
அற்ற கன்னங்களைக்‌ காப்பதாக; சிவ சுப்ரமணியன்‌-, 


- பிடரி தன்னைத்‌ திருவுடன்‌ காக்க - புறங்‌ கழுத்தைப்‌ பெரு. 


மிதம்‌ விளங்கப்‌ புரந்து அருள்வதாக, (எ-று.) 


செவ்வேள்‌ - செவ்வொளி யாகி வித்தக ஆன்மாக்‌ 
களால்‌ விரும்பப்படுபவன்‌ எனப்‌ பொருள்படும்‌ அழகிய 
தமிழ்ச்சொல்‌. கருநிறம்‌ கணித்து மதனனைக்‌ கருவேள்‌ 
எனல்‌ போல்‌, செந்நிறம்‌ கணித்து முருகனைச்‌ செவ்வேள்‌ 
எனல்‌ மரபு. 

கருவேள்‌ - தன்‌ உருவால்‌, தன்‌ தந்தை யுருவும்‌ கருப்‌ 
பெனக்‌ காட்டுவன்‌. செவ்வேள்‌ - தன்‌ செஞ்ஜோதித்‌ திரு 
வுருவால்‌, தன்‌ தந்தை யுருவும்‌ பேரொளிச்‌ செவ்வுரு எனலை 
உணர்த்துவன்‌. 

கருவேள்‌ தன்‌ அநங்கன்‌ எனும்‌ பெயரால்‌, தனக்கு 
உடம்பு உண்டாக்கும்‌ ஆற்றல்‌ தன்‌ தந்தைக்கு இல்லை 


டுயனல்‌ காட்டுவன்‌. 


20 


__ செவ்வேள்‌ - தனது வலியால்‌, தன்‌ தந்தைக்கு, 
எல்லாம்‌ வல்ல ஆற்றல்‌ உண்டு எனலை அறிவிப்பன்‌.. 
கருவேள்‌ - தன்‌ தொழிலால்‌, தன்‌ தந்தையையும்‌ மாயோ 
னைக்‌ காட்டுவன்‌ ; செவ்வேள்‌ - தன்‌ தொழிலால்‌, தன்‌ 
தந்தை மாயாதீதன்‌ எனலை மெய்ப்பிப்பன்‌. 


, கருவேள்‌ - ஆன்மாக்கட்குப்‌ பெத்த மங்கையில்‌ 
இச்சை யெழுப்புவன்‌ ; செவ்வேள்‌ - ஆன்மாக்கட்கு மோட்ச 
மங்கையில்‌ இச்சை மூட்டுவன்‌ ; ஜோதி சொரூபமா யிருப்ப 
வன்‌ செவ்வேள்‌ எனவாம்‌ என வரும்‌ ஸ்ரீ சுப்ரமண்ய 
வியாசம்‌ இங்குக்‌ கருதத்‌ தகும்‌. | 

“ செல்வத்துள்‌ செல்வம்‌ செவிச்செல்வம்‌ அச்‌ செல்வம்‌ 

“செல்வத்துள்‌ எல்லாந்‌ தலை ”? 

_ என்று பொது வேதம்‌ புகல, 
££ செவிகாள்‌ கேண்‌ மின்களேச-சிவன்‌ எம்மிறை செம்பவள . 


எரிபோல்‌ மேனிப்‌ பிரான்‌ திறம்‌ எப்போதும்‌ 
செவிகாள்‌ கேண்மின்களோ ** 


எனும்‌ சிறப்பான தமிழ்‌ மறை, செவிகள்‌ செய்ய வேண்டு 
வன இவை யென்று குறிப்பொடு விதி கூறுகின்றது. 


கேட்டல்‌, சிந்தித்தல்‌, தெளிதல்‌, நிட்டையென வாழும்‌ 
உயிர்கட்கு வகுத்தநெறி நான்கு. அவைகளுள்‌, முதற்கண்‌ 
இருக்கும்‌ இறைபுகழ்‌ கேள்வி வேட்கை மிகுமேல்‌, 
வீடுபேறு விளையும்‌. செயற்கைப்‌. பாழில்‌ செவிகள்‌ சேரா 
வண்ணம்‌, செவ்வேள்‌ பெருமான்‌, தன்புகழே கேட்கும்‌ 
அவ்‌ இயற்கை வாழ்வில்‌ செவிகளைக்‌ காப்பதாக என்பது. 
முதலடியின்‌ கருத்து. செவிக்கும்‌ செவ்வேட்கும்‌ ஒற்றுமை 
யிருப்பதைத்‌ தொனியாலும்‌ உணர்க. செவி - சேவிக்கும்‌ 
தன்மையுடையது ; சேவித்தல்‌ க சிரவணித்தல்‌. மற்று, 
இயல்புடன்‌ என்பதைச்‌ செவ்வேளுடன்‌ இயைத்து, 
தனக்கே உரிய இயல்புடன்‌ எம்‌ செவிகளைச்‌ செவ்வேள்‌ 
காப்பதாக எனினுமாம்‌. இங்கு இயல்பாவது - உபதேசக்‌ 
கிரமம்‌. 


21 


“ வாச நறுங்கடம்பா! எழில்‌ வாள் மணியார்‌ சிலம்பா! 
தாச னெடுத்தஇந்தச்‌ சன னம்கடைத்‌ தேறிடுமா 
தேசிக வாக்கியமாச்‌ செப்பக்‌ கேட்டென தஞ்செவிதான்‌ 
பேசற்‌ கரும்பேற்றை யிம்பரீ பெற்றுக்‌ களித்தனவே ?? 


** சென்னிநர லுடையான்‌ அனுதினம்‌ பழிச்சிடு தெய்வம்‌ 
என்னவே துலங்கிப்‌ பவளத்தின்‌ திரளென இயங்கும்‌ 
தென்னடைச்‌ சேரலை மலைமனா! நின்மொழி கேட்க 
என்னமா தவம்செய்‌ துள்ளதோ எனதுநல்‌ செவியே ”” 


எனும்‌ திருவலங்கல்‌ திரட்டு இங்கு எண்ணத்‌ தகும்‌. 


அழகு, இளமை, இன்பம்‌, தேன்‌, மணம்‌ எனும்‌ 
பொருள்களைக்‌ கொண்டுள்து முருகு எனும்‌ பகுதி; அவை 
களை யுடையவன்‌ முருகன்‌, தன்னை வழிபடுவார்க்கு 'அப்‌ 
பேறுகளைத்‌ தருகிறான்‌ அத்‌ தற்பரன்‌. மலம்‌ கழுவி, அழகு 
படுத்தி, இளமை யளித்து, இன்பத்‌ தேனூட்டி ஆன்மாவை 
மணந்துகொள்ளும்‌ அத்தனை, முருகவேள்‌' என்று ஓயாமல்‌ 
ஓதுவதே வாய்க்குரிய வாய்ப்பு. அப்பேறு பிறழாதபடி 
என்‌ வாயைக்‌ காப்பதாக என்பார்‌, 'வாயை முருகவேள்‌ 
காக்க' என்றார்‌. 

“வாயே வாழ்த்து கண்டாய்‌-மத யானையுரி போர்த்து 
பேய்வாழ்‌ காட்டகத்‌ தாடும்பி ரான்றன்னை 
வாயே வாழ்த்து கண்டாய்‌?” 


என்பர்‌ அப்பர்‌. 
சிவன்‌ திருப்புகழை ஓதாத வாயே திணிந்த மூங்கை ” 

. என்பது: காஞ்சிப்‌ புராணம்‌. 

i மாரனால்‌ விளையும்‌ காமத்தை மாற்றுபவன்‌ கு - மாரன்‌ ; 
மரணம்‌ தவிர்ப்பவன்‌ எனவும்‌ பொருள்‌ தருகின்ற நாமம்‌. 
அது; கு - குற்சிதம்‌ எனவாதலின்‌. அநியாய மலப்‌ 
பிணிப்பை அவிழ்ப்பவன்‌, அப்பெயர்க்குரிய பெருமான்‌ 
எனலும்‌ ஆம்‌. : ந 


22 


குமாராய நம : என ஆர்வத்தொடு அந்நாமத்தை உரு 
'வேற்றினார்‌, அன்று உமை மணாளர்‌ எனக்‌ காந்தம்‌ கூறு 
கின்றது. அவரைப்‌ பின்பற்றிப்‌ பல முநிவர்கள்‌ அந்‌ நாம 
ஜெபம்‌ செய்துகொண்டிருக்கிற வரலாற்றைப்‌ பல நூற்கள்‌ 
இன்னும்‌ பறையறைகின்றன. ப 

முப்பத்திரண்டு பற்களில்‌ ஒன்றிலேனும்‌ பட்டுக்‌ 
கொள்ளாமல்‌ தப்பித்து வாழ்கின்றது நாக்கு. பற்களும்‌ 
நாக்கும்‌ பண்டங்களை மென்று பதம்‌ பார்ப்பதும்‌, உதவாக்‌ 
கரையான மொழிகளை உளறி வழிவதுமே தொழிலாயுள இந்‌ 
நிலை, இன்றைய உலகின்‌ இயல்‌. இந்நிலை மாறி, முதிர்‌ 
தவம்மிக்க முன்னோர்‌ போல, நமக்‌ குமாராய என்னும்‌ நாமம்‌ 
என்றும்‌ நவிலும்படி, என்‌ “நாப்பல்‌ முழுதும்‌ ஈல்குமரன்‌ 
காக்க' என்றார்‌. 

* மின்னுவா னவசீமன்‌ மயிலென வரஅதன்‌ மேலே 
உன்னி யேறி மகா நிசிசரர்‌ உயிர்தொலைத்‌ துள்ளோய்‌! 
மன்னுமா சோலை மலைமனா! நின்னடி வரழ்த்தற்கு 
என்னமா தவம்செய்‌ துள்ளதோ எனதுநல்‌ நாவே" 


எனும்‌ திருச்சோலைமலைப்‌ பதிகமும்‌, 


6 ஆதித்த னாம்பரிதி தலம்‌ யாவும்‌ விளக்குதல்‌ போல்‌ 
தீதற்ற மெய்யடியார்‌ சிந்தை தன்னை விளக்கி உண்மை 
போதிக்கும்‌ பாவகியே! உனைப்‌ போற்றிப்‌ பழிச்சிஎன்‌ நாப்‌ 
யேதீப்‌ பிலாப்பேற்றை யிம்பர்ப்‌ பெற்றுக்‌ களித்தனவே ?? 


எனும்‌ திருவலங்கல்‌ திரட்டும்‌, 

“நாக்கைக்‌ கொண்டரன்‌ நாமம்‌ நவிற்றிலார்‌'' எனும்‌ 
அப்பர்‌ தேவாரமும்‌, நான்‌ மறக்கினும்‌ சொல்லும்‌ நா நமச்சி 
வாயவே”: எனும்‌ சுந்தரப்‌ பெருமான்‌ தமிழ்மறையும்‌ இங்கு 
நினைவிற்கு வருகிறதல்லவா ! ப 

குமரன்‌ வயது பதினாறு ! அப்பருவத்திற்குத்‌ தக்கபடி. 
காவும்‌ பல்லும்‌, உரமும்‌ நயமுமாக இருக்கும்‌ ; தன்‌ பல்லிற்‌ 


23 


கும்‌ உரம்‌ வேண்டுவார்‌, குமர நாமத்தால்‌ கூவிக்‌ காப்பு 
“வேண்டுகின்றார்‌. என்று குறித்தலும்‌ ஒருவகை. 


அறிவை விட்டு அகலாத இன்பம்‌, மெய்ம்மையின்‌ 
வீரியமாக வெளிப்பட்டால்‌, பீடுடைய கணபதி யென்ற 
பெயர்‌ பெறும்‌. மெய்ம்மையை நீங்காத இன்பம்‌, அறிவின்‌ 
வீரியமாக உதயம்‌ செய்தால்‌, விசாகன்‌ என்ற பெயர்‌ 
பெறும்‌. அந்த அருமையை :: யானைத்‌ துண்டனார்‌ துணை 
வன்‌ '' என்பதில்‌ பெற வைத்தார்‌. 


விக்கினம்‌ தவிர்க்கும்‌ வேழமுகர்‌ திருமுன்‌, தடபடெனக்‌ 
குட்டிக்‌ கொளற்கு இடமான கன்னங்கள்‌, துரிசறு எனும்‌ 
அடை பெறுகின்றன. அக்‌ கன்னங்களை ஆனைமுகர்‌ துணை 
வர்‌ காத்தருள்க எனும்‌ மூன்றாம்‌ அடி, என்றும்‌ ஊன்றி 
யெண்ணப்‌ பெறும்‌. 

பிறந்து வளர்ந்து, தவம்‌ பெருக்கிப்‌ பிரமணியராயினார்‌ 
பலர்‌; அங்ஙனம்‌ இன்றிப்‌, பிரமக்‌ குழவியாயினவன்‌ 
என்பார்‌ 'சிவசுப்ரமண்யன்‌' என்றார்‌. 


முதுகந்‌ தண்டின்‌ ஆரம்பமாய்‌, மேற்சொன்ன உறுப்பு 


“கட்கு எல்லாம்‌ இடமான தலைக்குப்‌ பீடம்போல்‌ இருந்து 


தாங்கும்‌ புறங்கழுத்து, வீசுத்திக்கான அருட்பேறு விளங்கப்‌ 
பெறுமேல்‌, வளர்ந்து என்றும்‌ அது வாழுமாதலின்‌, 
திருவுடன்‌ பிடரி தன்னைக்‌ காக்க' என்றார்‌. 


ஈசனாம்‌ வாகுலேய னெனதுகந்‌ தரத்தைக்‌ காக்க 

தேறு தோள்வி லாவுந்‌ திருமகண்‌ மருகன்‌ காக்க 

ஆசிலா மார்பை யீரா றாயுதன்‌ காக்க வென்றன்‌ 

ஏசிலா முழங்கை தன்னை யெழிற்குறிஞ்‌ சிக்கோன்‌ காக்க. 4. 


(இ-ள்‌) ஈசனாகிய வாகுலேயன்‌ என்னுடைய கழுத்‌ 
தைக்‌ காக்க ; ஒளி பொருந்திய தோள்களையும்‌ விலாக்களை 
யும்‌ இலக்குமி மருகனாகீய குமரன்‌ காவல்‌ புரிக; குற்ற 
மில்லாத மார்பைப்‌ பன்னீராயுதன்‌ காக்க; ஏசுதல்‌ இலாத 


.எனது முழங்கைகளை அழகிய குறிஞ்சிக்கோன்‌ காக்க ; 


24 


(ப-ரை.) ஈசன்‌ ஆம்‌ வாகுலேயன்‌ - கனிந்த அருள்‌ 
செல்வனான. கார்த்திகை மைந்தன்‌ ; எனது கந்தரத்தைக்‌ 
காக்க - என்னுடைய கழுத்தைக்‌ காப்பதாக ; திருமகள்‌ 
மருகன்‌ - மலர்மகளின்‌ மருமகன்‌ ; தேசு உறு தோள்‌ 
விலாவும்‌ காக்க - ஒளியமைந்த இரு தோள்களையும்‌ (இரு 
பக்கத்து) விலாக்களையும்‌ காப்பதாக ; ஈராறு ஆயுதன்‌ - 
பன்னிரு ஆயுதங்களையுடைய பரமன்‌ ; ஆசு இலா மார்பை 
்‌ காக்க - பழுதில்லாத (என்‌) மார்பைப்‌ பாதுகாப்பதாக ; 
எழில்‌ குறிஞ்சிக்‌ கோன்‌. - எழுச்சியுடைய மலைநிலங்களின்‌ 
அதிதெய்வ இறைவன்‌; ஏசு இலா முழங்கை தன்னை 
காக்க - இகழ்தற்கு இடமில்லாத (என்‌) முழங்கைகளை 
(இனிது) காப்பதாக, (௭-று.) 


வாகுலை என்பது, மகத்தான கார்த்திகையின்‌ மற்றொரு 
பெயர்‌ ; ஈசனாம்‌ வாகுலேயன்‌ - (கமுகு ஒத்த கழுத்தை 
யுடைய) கார்த்திகை மாதர்‌ மைந்தனான கடவுள்‌ எனும்‌ 
பொருளையே கொண்டது. 


நெஞ்சக்‌ குழியும்‌, அதன்மேல்‌ மணியமைப்பான 
தண்டு முடையதாய்‌, கந்தப்பரமனை எப்புறமும்‌ காணத்‌ 
திரும்பும்‌ என்‌ கழுத்து, இனிய அந்த ஈடுபாட்டில்‌ என்றும்‌ 
இருக்க அருளவதாக எனபார்‌, “எனது கந்தரத்தைக்‌ காக்க' 
என்ருர்‌. 

திருமகளின்‌ மகளிர்தம்‌ தோள்களையும்‌, அவர்‌ தம்‌ இரு 
புறங்களையும்‌ தழுவும்‌ தெய்வப்‌ பெருமான்‌, தன்னைத்‌ 
தொழுதற்கு உரியவையாம்படி என்‌ இரு தோள்களையும்‌, 
தான்‌ தழுவுவதற்கு உரியதாம்படி எனது இருபுற விலாக்‌ 
களையும்‌, கவினும்‌ ஒளிவிலாசமாக்கிக்‌ காப்பதாக என்பது 
்‌ இரண்டாம்‌ அடியின்‌ கருத்து. 
.... கந்தன்‌ இருக்கும்‌ இதயத்திற்குக்‌ காப்பாமிருக்கின்றது 
மார்பு. அதனால்‌, “ஆசிலா மார்பு எனப்‌ பெறுகின்றது. 
இதயத்‌ தியானத்திற்கு இடையூறு நேராதபடி, அசுர குணங்‌ 
களை யடைக்கப்‌ பன்னிரு படைகளை :யுடைய பரமன்‌, 


-25 


களங்கமற்ற என்‌ மார்பைக்‌ காப்பதாக என்பது மூன்றாம்‌ 
அடியின்‌ செய்தி. 


வண்மை மிகுந்து நிமிர்ந்து வணக்கத்திற்கு வளையும்‌ 


முழங்கை, “ஏசுஇலா' எனும்‌ அடை பெறுகின்றது. மகத்‌ 


தான உரம்‌ மிக்க மலைகட்கு உரியவன்‌, என்‌ முழங்‌ 
கைகட்கு உதவ முன்‌ வருவதாக என்பார்‌, 'முழங்கை தன்னை 


குறிஞ்சிக்கோன்‌ காக்க என்றார்‌. 


உறுதியாய்‌ முன்கை தன்னை யுமையிள மதலை காக்க 


தறுகணே நிடவே யென்கைத்‌ தலத்தைமா முருகன்‌ காக்க 
புறங்கையை யயிலோன்‌ காக்க பொறிக்கர விரல்கள்‌ பத்தும்‌ 


.பிறங்குமான்‌ மருகன்‌ காக்க பின்முது கைச்சேய்‌ காக்க. 5 


(இ-ள்‌) முன்கைகளை உமையின்‌ இளமதலை உறுதி 
யாய்க்‌ காக்க; எனது கைத்தலங்களை வலிமைமிகப்‌ 
பொருந்தும்படி மாழுருகன்‌ காக்க : புறங்கைகளை 


.அயிலோன்‌ காப்பாராக ; கைவிரல்கள்‌ பத்தையும்‌ விளங்கு 


கின்ற மால்மருகன்‌ காவல்புரிக ; பின்‌ முதுகைச்‌ சேய்‌ 
காக்க ; 

(ப-ரை ) உமை யிள மதலை - பிரணவ வடிவியின்‌ 
இளம்‌ பிள்ளை யானோன்‌; முன்‌ கை தன்னை - முன்னங்‌ 


கைகளை ; உறுதியாய்க்‌ காக்க - அதிவயிரமாக அமையும்படி 


அருள்வதாக ; மா முருகன்‌ - மகிமையுடைய முருகளி ; 
என்‌ கைத்‌ தலத்தை - என்‌ கைகள்‌ முழுமையையும்‌ ; 
தறுகண்‌ ஏறிடவே காக்க - அஞ்சாமை மிகும்படி அருள்‌ 
வதாக ; அயிலோன்‌ - வேல்‌ இறைவன்‌; புறம்‌ கையைக்‌ 


.காக்க-, பிறங்கும்‌ மால்‌ மருகன்‌ - (என்றும்‌) விளங்கும்‌ 


திருமால்‌ மருகன்‌ ; பொறிக்கர வீரல்கள்‌ பத்தும்‌ காக்க - 


அ[தொழில்‌) கருவியான என்‌ பத்துக்‌ கை விரல்களையும்‌ 
பாதுகாப்பதாக ; சேய்‌ - செவ்வொளி இளந்‌ தெய்வம்‌ ; 


பின்‌ முதுகைக்‌ காக்க - பின்புறமான முதுகைக்‌ காப்பதாக, 
-(எ-று.) 


26 


- உ-ம்‌-அ--உமா; இப்பெயர்‌ சாந்தமான பிரணஷ;ூ 
சொருபப்‌ பெருமாட்டி யெனும்‌ பொருளது. 


“ ஓங்காரி யென்பாள்‌ அவளொரு பெண்பிள்ளை 
நீங்காத பச்சை நிறத்தை யு௨.டயான்‌ 
ஆங்காரி யாகியே ஐவரைப்‌ பெற்றிட்டு 
ரீங்காரி யாகி யினிதிருந்‌ தாளே ?' 


எனும்‌ திருமந்திரம்‌ இதை யுணர்த்தும்‌. உமையிள மதலை -. 
குதலை மொழி யுரைக்கும்‌ உமையின்‌ இளங்‌ குழவி. மதலை - 
வேத நுட்பத்தை இனிக்க இயம்பும்‌ நடை, உத்தம அடிய: 
வர்க்கு உதவவும்‌, முருக வழிபாட்டிற்கு முந்தவும்‌ (முன்கை 
தன்னை உறுதியாய்க்‌ காக்க” என்றார்‌. 


“கைகாள்‌ கூப்பித்‌ தொழீர்‌- கடிமாமலர்‌ தூவி நின்று 
பைவாய்ப்‌ பாம்பரை யார்த்த பரமனைக்‌ 
கைகாள்‌ கூப்பித்‌ தொழீர்‌'” 


என்றார்‌ அப்பர்‌ அடிகள்‌. 
“எங்கை உனக்கல்லா தெப்பணியும்‌ செய்யற்க” 
என்றார்‌ வாதவூரடி கள்‌. 


“பூக்கைக்‌ கொண்ட ரன்‌ பொன்னடி போற்றிலார்‌ 
காக்கைக்கே யிரையாகிக்‌ கழிவரே'' 


என்பதும்‌ தமிழ்மறை. 


இத்‌ தீர்ப்பின்படி, முன்‌ பாட்டில்‌ தோள்களையும்‌ முழங்‌: 


கைகளையுங்‌ கூறி, முன்கை, புறங்கை, கை விரல்கள்‌” 
முதலியன உயர்ந்த வழிபாட்டில்‌ ஈடுபட உதவியருள்‌ என்ற- 
வேண்டல்‌ இப்பாட்டில்‌ வெளிப்பட்டது. இவைகட்சூ- 
அமைந்த அடைமொழிகளும்‌ அதனை அறிவுறுத்தியதென்க. 

தறுகண்‌ - பின்‌ வாங்காத ஆண்மை ; ஏறுதல்‌ - முன்னேற்‌: 
றத்திற்குரிய வன்மை வளர்தல்‌. 


தே 


27 


மாமுருகன்‌ என்றதற்கேற்ப, “தறுகண்‌ ஏறிடவே'' 
அருள்‌ என்ற நயம்‌ எண்ணி யின்புறற்‌ குரியது. புறங்கை -- 
உள்ளங்கையின்‌ மறுபுறம்‌. குவித்துக்‌ கும்பிடும்‌ காலத்தில்‌ 
புறங்கைஃள்தான்‌ புலனாகும்‌. இனியவேல்‌ இறைவன்‌, 
பணிமுகத்தில்‌ என்றும்‌ இருக்கப்‌ புறங்கைகட்குப்‌ புகலளிப்‌. 
பதாக என்றார்‌. 
பத்து அவதாரம்‌ எடுத்த திருமாலின்‌ மருகன்‌, என்றும்‌. 
இறை வழிபாட்டில்‌ ஈடுபடும்படி கை விரல்கள்‌ பத்தையும்‌ 
காப்பதாக என்பார்‌. 'கரவிரல்கள்‌ பத்தும்‌ பிறங்கும்‌ மால்‌: 
மருகன்‌ காக்க' என்றார்‌. 
“முன்னைப்‌ பழம்‌ பொருளே! முழுமூலச்சிவக்‌ கொழுந்தே 
என்னுள்‌ கணே யிருந்தே எனக்‌(கு) இன்பிசைக்கும்‌ 
[பொருளே £' 
கொன்னழ குன்னடியை நனி கூப்பியென்‌ கையிரண்டும்‌ 
பின்னமிலாப்‌ பேற்றை யிம்பர்ப்‌ பெற்றுக்‌ களித்தனவே?'' 


என்றும்‌, 


“டின்னை கேள்வன்‌ அயன்‌ பிறங்கெழில்‌ முனிவரர்‌ பிறரும்‌: 


உன்னியே கணித்தற்கு அமைவறு பெருந்தகை 
[புடையோய்‌- 


துன்னுமா சோலை மலைமனா! நின்‌ சரண்‌ தொழமுன்‌ 
என்னமா தவம்‌ செய்‌ துள்ளதோ எனதுநல்‌ கரமே 
என்றும்‌ பாம்பன்டிகள்‌, கைகளின்‌ பயனை மற்றோர்‌ இடத்தில்‌: 
கூறிக்‌ களித்தலை இங்குக்‌ கருதல்‌ நலம்‌. | 
முன்னிருக்கும்‌ புறப்பொருள்களை, கண்முன்னே காண 
இயலும்‌ ; பின்‌ இருக்கும்‌ பொருள்கள்‌ பெரிதும்‌ தோன்றா ;. 
ஆதலின்‌ இள ஒளி ஞாயிருன இறைவன்‌, பின்புறமான 


முதுகைப்‌ பேணுவானாக என்பது, “பின்‌ முதுகைச்‌ 2) 


காக்க' என்பதில்‌ வெளியாம்‌. 


ஊணிறை வயிற்றை மஞ்ஞை யூர்தியோன்‌ காக்க வம்புத்‌ 
தோணிமிர்‌ சுரேச னுக்திச்‌ சுழியினைக்‌ காக்க குய்ய 
நாணினை யங்கி கெளரி ஈந்தனன்‌ காக்கபீஐ 
ஆணியைக்‌ கந்தன்‌ காக்க வறுமுகன்‌ குதத்தைக்‌ காக்க. 


6 


28 


(இ-ள்‌) உணவு நிறைதற்கிடமாகிய வயிற்றை 
மஞ்ஜஞையூர்தியோன்‌ காக்கக்கடவர்‌ ; பலமுடைய தோள்‌ 
கள்‌ நிமிர்ந்த சுரேசன்‌ உந்திச்சுழியைக்‌ காவல்‌ .புரிக ; 


- குய்யகாணை அங்கிகெளரி ஈந்தனன்‌ காப்பாராக; பீஜ 


ஆணியைக்‌ கந்தன்‌ காக்க; குதத்தை அறுமுகன்‌ 
காக்க ; 


(ப-ரை ) மஞ்ஞை ஊர்தியோன்‌ - மயிலூரும்‌ பெரு 
“மான்‌ ; ஊண்‌ நிறை வயிற்றைக்‌ காக்க - உணவை நிறைக்‌ 
-கும்‌ வயிற்றைக்‌ காப்பதாக ; வம்புத்‌ தோள்‌ நிமிர்‌ சுரேசன்‌ - 
தெய்வமணம்‌ கமழும்‌ எடுப்பான தோள்களையுடைய தேவர்‌ 
பெருமான்‌ ; உந்திச்‌ சுழியினைக்‌ காக்க - (வயிற்றில்‌) சுழித்த 
தொப்புளை வாழ்விப்பதாக; அங்கி கெளரி நந்தனன்‌ - 
அக்கினி கர்ப்பன்‌ ஆன பார்வதியார்‌ பாலன்‌; குய்ய 
நாணினைக்‌ காக்க - கருவாய்‌ ஆன (வில்‌) நானி போன்ற 
'குறியைக்‌ காப்பதாக ; கந்தன்‌-, பீஜ ஆணியைக்‌ காக்க - 
விரை (நடுவில்‌ விளங்கும்‌) நரம்போட்டத்தைக்‌ காப்பதாக ; 
அறுமுகன்‌ குதத்தைக்‌ காக்க - அறுமுகப்‌ பரமன்‌ எருவா 
யான குதத்தைக்‌ காப்பதாக, (எ-று.) 


உண்ணப்படுதலின்‌ உணவு ஊண்‌ எனவாயது. 
உண்ட உணவு தீரணமானதும்‌, மீட்டும்‌ உண்பது இயற்கை. 
அதனாற்றான்‌, ஊண்‌ நிறைவயிறு' எனப்‌ பெற்றது. 
மயூரவாகனா! வழிபடுவார்‌ வயிறு குறையாதபடி வாழ 
அருள்‌; நிறைவாலும்‌ குறைவு நேராதபடி நியதி செய்‌ 
என்பது குறிப்பு. மயூரம்‌, வயிறு என்பவற்றின்‌ தொனி 
யிலும்‌ ஒப்புமையோர்க. 


சுர - ஈசன்‌-சுரேசன்‌ ; சுரர்‌ - அமுதம்‌ பருகியவர்‌ ; 


ஈசன்‌ (அவர்கட்கு) அதிபன்‌. மலை போல்‌ வளர்ந்த -தோளு 
டையான்‌, வானவரை வாழ்வித்த மன்னன்‌ என்பார்‌, 


. “தோணிமிர்‌ சுரேசன்‌' என்றார்‌. உந்திச்‌ சுழி - சுழித்த 


உந்தியென முன்‌ பின்னாக மாற்றுக. இது மணிபூரகத்‌ 
தானம்‌. தாமோதரன்‌ உருவில்‌ கந்தன்‌ தங்கும்‌ இடமான 
உந்திச்சுழி, துதி முகத்தில்‌ கொதிப்பேறிச்‌ சுருங்காமல்‌, 


[1 


29 


கம்பீரமாக விளங்கும்படிக்‌ காப்பளிப்பதாக என்பார்‌, 
உந்திச்‌ சுழியினைக்‌ காக்க' என்றார்‌. 


நந்தனன்‌ என்பது, கடைநிலைத்‌ தீபகம்‌; அங்கி 
நந்தனன்‌, கெளரி நந்தனன்‌ என இயைத்து, சிவந்த ஞானாக்‌. 
கினியன்‌ சேயான தட்பம்‌ மிக்க பசுமை நிறப்‌ பார்வதியின்‌: 
பாலன்‌, நாணியான குறி, உடல்‌ மெலிவின்‌ அறிகுறியாய்‌: 
உலர்ந்து போகாதபடி உதவுவதாக என்பது மூன்றாம்‌. 
அடியின்‌ செய்தி. 


கந்தன்‌--ஒருமை தரும்‌ பெருமான்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்‌ வடசொல்‌. இரு பகுதியான பீஜத்தை ஒன்றுபடுத்தும்‌ 


- தண்டு, இருந்து தியானிக்கும்‌ அமயம்‌ இடையூறடையாதபடி 


அப்பரமன்‌ அருள்வதாக என்பார்‌, “பீஜ ஆணியைக்‌ கந்தன்‌. 
காக்க' என்றார்‌. 


வெம்மை மிக்கு மலவாயில்‌ கரியுமேல்‌, வழிபாட்டில்‌- 
தடை வரும்‌ ; அங்ஙன மாகாதபடி, கிழக்கு மேற்கு தெற்கு. 
வடக்கு கீழ்‌ மேல்‌ என்னும்‌ ஆறு முகத்தும்‌ நிறைந்த . 


ஞானாகாய நிமலன்‌, எருவாய்‌ இடத்தைக்‌ காலம்‌ தவறாதபடி 


காப்பதாக என்பார்‌, “அறுமுகன்‌ குதத்தைக்‌ காக்க' ' 
என்றாரென்க. (6). 


எஞ்சிடா திடுப்பை வேலுக்‌ கிறைவனார்‌ காக்க காக்க 
அஞ்சக னமொரி ரண்டு மரன்மகன்‌ காக்க காக்க 


விஞ்சிடு பொருட்‌ காங்கேயன்‌ விளரடித்‌ தொடையைக்‌ காக்க... 


செஞ்சர ணேச வாசான்‌ நிமிருமுன்‌ ரொடையைக்‌ காக்க. 7 


(இ-ள்‌) ஒன்றுங்‌ குறைவுபடாமல்‌ இடுப்பை வேலுக்‌ . 


கிறைவர்‌ காக்கட்டும்‌ ; அழகிய சகனங்களிரண்டையும்‌ 


அரன்மகன்‌ காவல்புரிக! அடித்தொடையை விளங்கிய. 


பொருளாயுள்ள காங்கேயன்‌ .காக்க ! சிவந்த பாதங்களை 


யுடைய ஈசனாகிய ஆசான்‌ வலிய முன்‌ தொடையைக்‌: 


காவல்‌ செய்க |; 


30 


(ப-ரை.) வேலுக்கு இறைவனார்‌ - ஞான சக்திக்கு 
அதிபர்‌ ; எஞ்சிடாது இடுப்பைக்‌ காக்க காக்க - ஈளைப்படை 
யாதபடி இடுப்பை என்றும்‌ காப்பாராக; அரன்‌ மகன்‌ - 
சிவகுமரன்‌; அம்‌ சகனம்‌ ஓர்‌ இரண்டும்‌ காக்க காக்க - 
அழகிய பிருஷ்டபாகம்‌ இரண்டையும்‌ என்றும்‌ காப்பதாக ; 
விஞ்சிடு பொருள்‌ காங்கேயன்‌ - பெரிய மெய்ப்பொருளான 
கங்கை மைந்தன்‌; விளர்‌ அடித்‌ தொடையைக்‌ காக்க - 
(இரண்டாகப்‌) பிரிந்த அடிபாகத்‌ தொடைகளைக்‌ காப்பதாக ; 
செம்சரண்‌ நேச ஆசான்‌ - சிவந்த திருவடிகளையுடைய 
-(ஆன்ம) நேய குருநாதன்‌ ; திமிருமுன்‌ தொடைக்‌ காக்க - 
வலிமைமிகும்‌ தொடையின்‌ முன்‌ பாகத்தைக்‌ காத்தருள்‌ 
வதாக, (எ-று.) 


சலிப்படைந்து சாயாமல்‌, இருந்து தியானிக்க இடுப்‌ 
பிற்குப்‌ பலம்‌ வேண்டும்‌ ; ஆதலின்‌ பின்‌ வாங்காத ஞான 
சொரூபமாக நிமிர்ந்திருக்கும்‌ வேலேந்திய நின்மலன்‌, 
கனத்த உரம்‌ தந்து என்‌ இடுப்பைக்‌ காப்பதாக என்றார்‌. 


- ஹரித்தல்‌ செய்பவன்‌ ஹரன்‌; ஹரித்தல்‌ - மல 
கண்டனம்‌ செய்தல்‌; அந்த மலகண்டன சிவகுமரன்‌, 
இருந்து வழிபடும்‌ காலத்தில்‌ பிருட்டம்‌ இரண்டினும்‌ கடும்‌ 
வெம்மை மிகாதபடி காப்பதாக என்றார்‌. 


கங்கை தநயனாக மிக்கெழுந்த மெய்ப்‌ பொருள்‌, நான்‌ 
. கமலாசன இன்பாசனமிட்டு எண்ணும்‌ அமயம்‌, நோவுறாத 
படி, கனத்த முன்‌ தொடைக்கு வன்மை தந்து காப்பதாக ; 
அடிமலர்களில்‌ அன்பு வைத்தவர்க்கு வழிகாட்ட ஆசாரி 
யனாக வருபவன்‌, வன்மை மிக்க முன்‌ தொடையை வாழ்‌ 
விப்பானாக என்றும்‌ கூறினார்‌. காங்கேயன்‌ - கங்கை 
தநயன்‌ ; வடசொல்‌ ; தத்திதாந்தநாமம்‌, (7) 


ஏரகத்‌ தேவ னென்றா ளிருமுழங்‌ காலுங்‌ காக்க 

சீருடைக்‌ கணைக்கா றன்னைச்‌ சீரலை வாய்த்தே காக்க 
-கேருடைப்‌ பரடி ரண்டு நிகழ்பரங்‌ கிரியன்‌ காக்க 

- சீரிய குதிக்கா றன்னைத்‌ திருச்சோலை மலையன்‌ காக்க, 8 


31 


(இ-ள்‌) என்தாளில்‌ இரண்டு முழங்‌ கால்களையும்‌ 
அஏரகத்தேவன்‌ காக்க; சிறப்புடைய கணைக்காலகளைச்‌ 
அீரலைவாய்த்‌ தே காவல்‌ செய்க! ; . நேர்மையுடைய பரடு 
இரண்டையும்‌ நிகழும்‌ பரங்கிரியவர்‌ காப்பாற்றுக! ; 
சீர்பொருந்திய குதிக்கால்களை திருச்சோலை மலையவர்‌ 
காக்க 1; 


(ப-ரை.) ஏரகத்‌ தேவன்‌ - (இதயகமலத்‌) திரு 

.. - வேரகத்‌ தெய்வமானோன்‌ ; என்‌ தாள்‌ இரு முழங்‌ 

(8. . காலுங்‌ காக்க - எனது கால்களில்‌ உள்ள முழங்கால்கள்‌ 

; இரண்டையும்‌ காப்பதாக ; சீரலைவாய்த்‌ தே - திருச்செந்தூர்‌ 

ஆண்டவன்‌ ; சீர்‌ உடை கணைக்கால்‌ தன்னைக்‌ காக்க - 

சிறப்புடைய கணைக்கால்கள்‌ இரண்டையும்‌ காத்தருள்வ 

,தாக ; நிகழ்‌ பரங்கிரியன்‌ - விளங்கும்‌ திருப்பரங்குன்றத்‌ 

திருவாளன்‌ ; நேர்‌ உடை பரடு இரண்டும்‌ காக்க - நேராகப்‌ 

| படர்ந்திருக்கும்‌ இரு பரடுகளையும்‌ காப்பதாக ; திருச்சோலை 

மலையன்‌ - பழமுதிர்‌ சோலைப்‌ பரமன்‌: சீரிய குதிக்கால்‌ 

, தன்னைக்‌ காக்க - (கவினிச்‌ சிறந்த குதிக்கால்களைக்‌ 
காப்பதாக, (எ-று.) 


வழிபாட்டுத்‌ தியானத்தில்‌ வாழ்பவர்க்கு, முழங்காலில்‌, 
-கணைக்காலில்‌, பரடுகளில்‌, குதிக்காலில்‌ வலி பிறவாதபடி 
வன்மை நிலைக்கப்‌ பிரார்த்தித்தபடி. முழம்‌ அளவில்‌ 
வளர்ந்தகால்‌ முழங்கால்‌ எனப்‌ பெறும்‌. கணை - திரண்டு 
.உருண்ட வளமைத்திறம்‌. குதிக்கால்‌ - பாதப்‌ பின்புறம்‌. 
.ஆறுபடை வீடுகளில்‌, நான்கு படைவீடுகளைப்‌ பக்தியொடு 

ஓ ,மனனம்‌ செய்த பாசுரம்‌ இது. 


ஏரகம்‌ - ஸ்வாமிமலை யெனும்‌ தெய்வத்‌ திருப்பதி ; 

;இது கும்பகோணத்திற்கு அருகில்‌ உள அநாதி அற்புதத்‌ 

ரூ தலம்‌. சிவனார்க்கு ஓம்‌ பொருளை உபதேசித்த கோலம்‌ 

இங்கு உளது: நிலமகளின்‌ இதய கமலம்‌ இப்பதி யென்று 

புகல்கின்றது புராணம்‌. ஏரகம்‌, இரு முழங்கால்‌ எனும்‌ 

'மோனையைப்‌ பலதரம்‌ உச்சரிக்க உவகை உள்ளத்தில்‌ 

உதிக்கும்‌. பிண்ட தத்துவத்தில்‌ அநாகதத்தலம்‌ இது 
அன்பர்‌ யோகிகள்‌. 


92 


சீர்‌ அலைவாய்‌ - சிறந்த அலைகளையுடைய கடலின்‌: 
கரைமேல்‌ இருக்கும்‌ தலம்‌ ; திருச்செந்தூர்க்கு இப்படியும்‌: 
ஒரு பெயர்‌ உளது; இது சுவா திட்டான கேத்திரம்‌.. 
சீருடைக்‌ கணைக்கால்‌ சீரலை வாய்த்தே எனும்‌ மோனையை. 
ஊன்றி உச்சரிக்கச்‌ சுவை உதிக்கும்‌ ; இது பாண்டி நாட்டுப்‌. 
பழம்பதி. 


பரங்கிரி - இது மூலாதார முதற்பதி ; பாண்டி நாட்டில்‌: 
மதுரையை அடுத்த மாபெருந்தலம்‌ ; இங்கு நிகழ்ந்தது. 
தேவயானையார்‌ திருமணம்‌, பரிபாடல்‌ எனும்‌ சங்க நூலில்‌: 
இதன்‌ விவரம்‌ விளங்க உளது. பரடு - பரங்கிரி எனும்‌: 
இவைகட்குத்‌ தொனியளவிலும்‌ ஒற்றுமை யுளது எனலை 
ஓர்க. 


சோலைமலை - பழமுதிர்‌ சோலை என்பது இதன்‌ முழுப்‌ 

பெயர்‌. பாதப்‌ புறத்துள்ள குதிக்கால்‌, ஊன்றுதற்குப்‌! 
பின்புறமாகி உதவுகின்றது. அதுபோல்‌, அன்று முருகன்‌ 
முன்புறக்‌ கோயிலான பழுமுதிர்‌ சோலை, இன்று பின்புற: . 
மாகி, கள்ளழகர்‌ கோயிலாய்க்‌ காட்சி தருகின்றது. அதனை 
ஊன்றி உணர்ந்து, ''சீரிய குதிக்கால்‌ தன்னைத்‌ திருச்சோலை 
மலையன்‌ காக்க'' என்றார்‌ எனினும்‌ அமையும்‌. பழ முதிர்ச்‌ 
சோலையன்‌ என்னாது சோலைமலையன்‌ என்பதும்‌, மலைவுக்கு 
இடம்‌ தந்த பதி எனும்‌ குறிப்பு என்க. ஆகஞைத்‌ தலம்‌ 
இது என்பது, அநுபவிகளின்‌ பொன்‌ மொழி. 

“மின்னனத்‌ தங்கோடி யென்ன நடு வெளியிலெழு 

மெய்ஞ்ஞான ஆதிக்கமே”' 

“வெம்மையற்‌ றொண்மையுணர்‌ வாம்விபுதர்‌ அறிகின்ற 

மெய்ப்பரஞ்‌ சேரதி வடிவே”” : 

“வேதத்திலே சுப்பிர மணியோம்‌ எனக்கிளரும்‌ 

மெய்ம்மொழிக்‌ குரிய பொருளே”? 


“ஷஜிரிவராய கருணையொ டிருக்கும்‌ என்‌ அப்ப! என்‌ 
விண்ணப்பம்‌ அங்கிகரியாய்‌* 


33 


“மேேர்மல்கு அகங்கார விடபியா நிற்குமெனை 
மெய்யடியில்‌ வைக்க நினையாய்‌'' 


என்று திருவேரகத்து இறைவனைக்‌ குமரகுருதாசர்‌ பாடலி 
லும்‌, | 
“துடியிடைக்‌ குறமா(து) அணிமடச்‌ சுரமா 
துடையரு மாமணத்‌ தோழா 
தடமயில்‌ பரியா பிரியகப்‌ பிரியா 
நானடி தொழுதறும்‌ பரனே 
௬டர்மணித்‌ தளையா அடலயில்‌ தலைவா 
துணிநிலைச்‌ சீரலை வாயா 
தடஅருள்‌ புரணா! உனைமறக்‌ கினும்நா 
சரற்றிடும்‌ சரவண பவவே?” 


எனத்‌ திருச்செந்திலாதிபனை, 


“எந்தையே இறையே இணையருள்‌ இலையேல்‌ 
இங்குயான்‌ உய்ந்திலேன்‌ அந்தே 
சிந்தைசேர்‌ வானே திகழ்விழுப்‌ பொருளே 
திருப்பரங்‌ கிரியுறை சிவனே 
பத்தமே போக்கிப்‌ பதஅரு ளாக்கிப்‌ 
பகலிரவு அணவிடச நிலையில்‌ 
சந்ததம்‌ சேர்க்கத்‌ தயவுசெய்‌ யாயோ 
சரவண சுயம்பெரு மானே?” 
எனத்‌ திருப்பரங்கிரித்‌ தெய்வத்தைத்‌ திருவலங்கற்றிரட்டி 
லும்‌, | 
““தொதந்தபநற்‌ தத்தின்‌ அகைத்தவறி ஞர்க்கினிது 
சுடரொரு சிவக்‌ கொழுந்தே 
தொஸ்யாத உற்பவப்‌ பிணிதொலைய எதிர்வந்து 
தோன்றுமரு மாமருந்தே 
அந்தமடி யற்றசிற்‌ பரவெளியில்‌ நிகழுவோர்‌ 
அகமினிக்‌ கும்கரும்பே 
அன்பர்கள்‌ உளப்பதும மலர்‌ நடுவில்‌ ஊறும்‌ இன்‌ 
அளியருந்‌ திடு சுரும்பே 
ச. க.--3 


94 


எந்தெத்த தெறியிடை யிறங்கிவழி பட்டவரும்‌ 
கடேற வருவிருந்தே 

இடைவிடா துன்னைநான்‌ எண்ணீயெண்‌ எிச்சித(ட) 
எனுங்குரு(டு) ஒழிந்து கண்டே 

தொந்தரை யிலாத௬க மும்சுகா தீதமும்‌ 
சொத்தமென நிற்க வந்‌(து) ஆள்‌ க 

தோகைமயி லேறிதடம்‌ ஆடுவளம்‌ தீடுதல்‌ னா 
சோலைமலை மேவு குகனே”? ்‌ 


எனச்‌ சோலைமலைக்‌ .குமரனைக்‌ குமரகுருதாசர்‌ பாடலிலும்‌ | 
கூறிக்‌ குதூகலிப்பதை ஓர்க. (8) ள்‌ 


ஐயுறு மலையன்‌ பாதத்‌ தமர்பத்து விரலுங்‌ காக்க 
பையுறு பழநி காத பரனகங்‌ காலைக்‌ காக்க 
மெய்யுடன்‌ முழுதுமாதி விமலசண்‌ முகவன்‌ காக்க i 
தெய்வா யகவி சாகன்‌ றினமுமென்‌ னெஞ்சைக்‌ காக்க 9 நீ 


(இ-ள்‌) ஐயுறுமலையன்‌ பாதத்தில்‌ உள்ள பத்து | 
விரல்களையும்‌ காக்க !; அழகுடைய பழகிகாதனாகிய 1 
கடவுள்‌ உள்ளங்காலைக்‌ காக்கக்‌ கடவர்‌!; மெய்‌ என்ற 1 
பேரால்‌ வழங்கும்‌ உடல்‌ முழுவதினையும்‌ ஆதியாகீய விமல ர 
சண்முகவனார்‌ காவல்புரிக !; நாளும்‌ எனது நெஞ்சைத்‌ 1 
தெய்வநாயகனாகிய விசாகன்‌ காப்பாற்றுக !; | 


(ப -.ரை.) ஐயுறு மலையன்‌ - அழகு பொருந்திய 
குன்றுதோறாடும்‌ குமரன்‌; பாதத்து அமர்‌ பத்து விரலும்‌ 
காக்க - பாதத்தில்‌ அமர்ந்த பத்து விரல்களையும்‌ பாதுகாப்ப 
தாக; பையுறு பழநிநாத பரன்‌ - பசுமை பொருந்திய நாத 
.வடிவினனான பழநியாண்டவன ; அகம்‌ காலைக்‌ காக்க - 
உள்ளங்‌ கால்களைக்‌ காப்பதாக ; மெய்‌ உடல்‌ முழுதும்‌ - 
மெய்‌ என்னும்‌ உடல்‌ முழுமையும்‌ ; ஆதி விமல சண்முகவன்‌ 
காக்க - (எவர்க்கும்‌) முதல்வனான களங்கம்‌ இல்லாத 
ஆறுமுகப்‌ பெருமான்‌ காத்தருள்வதாக ; தெய்வ நாயக 
விசாகன்‌ - தெய்வங்கட்கு எல்லாம்‌ நாயகனான விசாகப்‌ 


35 


பெருமான்‌ ; தினமும்‌ என்‌ நெஞ்சைக்‌ காக்க - ஒவ்வொரு 
நாளும்‌ என்‌ உள்ளத்தைக்‌ காப்பானாக, (௭-று.) 


நிலத்தை வேர்களால்‌ தாங்கும்‌ தெய்வீகமான குன்று 
தோறும்‌ இருந்து' ஆடும்‌ குமரேசன்‌. ஊன்றி ஈடத்தற்கு 
உதவுகின்ற பாதவிரல்கள்‌ பத்திற்கும்‌ பலம்‌ தருவதாக 
என்றார்‌ ; ஐ - தெய்வீகத்தன்மை. பர்வதங்கட்கு உரியவன்‌ 
என்‌ பத்து விரல்களையும்‌ பாதுகாப்பதாக என்று ஊன்றி 
உணர்ந்து உரைக்கும்‌ நுட்பம்‌ ஓர்க. குன்றுதோறாடலில்‌ 
அடங்கிய ஒவ்வொரு மலைக்கோயில்களையும்‌, விசுத்தித்‌ தலக்‌ 
கூறுபாடுகள்‌ என்று விளம்புகின்றார்‌ மேலோர்‌. 


“ ஆர்கவிகள்‌ நீச்சுவற அசலவன்‌ சிலைதுகள் கள்‌ 

ஆகி ஆகாசம்‌ மூச 

அண்டபகிர்‌ அண்டமெனும்‌ உண்டைகள்‌ 
குலுங்கவிறல்‌ அட்டமத கரியிரட்ட 

பார்முழுவதும்‌ ஒருதலைப்‌ பாரமா கக்‌ கொண்ட 
பவனரா சேத்திர னெளியப்‌ 

பலபலென வீண்மீனம்‌ உதிரத்‌ தயித்திய 
பதாதியிறை நெஞ்சம்‌ அஞ்ச 

ஏர்மல்கு நெடியசதம்‌ வீசிப்‌ பறக்கு மயில்‌ 
ஏறும்‌ குமார வீர! 

என்றைக்‌ கெழுநீதருளி வருவையேோ ? என்‌ தலையில்‌, 
இணையடிப்‌ பூவையிட்‌(டு) ழ்‌ 

வார்‌ நிலையில்‌ எந்நாளும்‌ எம்மடிமை நீயெனா 
வாய்மலர்ந்‌ தமுது தல்க 

மங்காத இன்பர்செறி குன்றுதோ முடல்வதி 
மஞ்சார்‌ பெருந்தகையனே ”? 


“ கனை கழல்‌ நிலவிடு ௪ததள இணையடி 
கருதிடு தவமுடையோர்‌ 
மனவெளி தனில்நடம்‌ இடுமர ஹரசிவ 
வடிவுடை அயிலரசே ! 


36 


பனிமலி இதழவிழ்‌ தொடைய லணிபரம 
பலகிரி யுறைமுருகா 
இனிமைகெய்‌ புரிவுடன்‌ எனையும்‌ அடிமைகெசள 
இதுநல தருணமரோ ” 
எனவும்‌ குன்றுதோறாடல்‌ குறித்து அடிகள்‌ பிரிதோர்‌ இடத்‌ 
தில்‌ செய்துள வேண்டுகை, இங்கு ஈம்‌ சிந்தனையில்‌ உறு 
கின்றது அல்லவா ! 


சாந்த வடிவான கனிந்த அருளுடைக்‌ கடவுள்‌ என்பார்‌, 
“பையுறு பழநி'' என்றார்‌. பை - அமைதி. நயனார்ந்த நாத. 


தெய்வமாதலின்‌, 'நாதபரன்‌' என்றார்‌ மற்று, பூதநாத 
வேதநாத ஆன்மநாதனாய ஆண்டவன்‌ எனினும்‌ அமையும்‌. 
மணிபூரகத்தில்‌ அந்தரங்கமாக மன்னியிருந்து காப்பளிக்கும்‌ 
கடவுளாதலின்‌, 'பையுறு' எனும்‌ அடையை முன்னும்‌, 
பழநிக்குப்‌ பின்‌ 'நாதபரன்‌' எனும்‌ சொற்களையும்‌ பமில 
வைத்தார்‌. உள்‌ முகமாகி உதவுபவன்‌, என்‌ உள்ளங்கால்‌ 
கட்கு உதவுவானாக என்பது முன்‌ பாட்டில்‌ படைவீடுகள்‌ 
நான்கையும்‌ படித்தவர்‌, இப்பாட்டில்‌ எஞ்சிய இரண்டையும்‌ 
இயம்பினர்‌ என்க. 
** மன்னிவாழ்‌ சேசலை மலைமனா ! நின்‌ தலம்‌ மிதிக்க 
என்னமர தவஞ்செய்‌ துள்ளதோ எனது நல்கரலே ”* 


எனும்‌ திருச்சோலைமலைப்‌ பதிகத்தையும்‌ , 


'மட்டங்‌ குயக்குறத்தி மண வாளனே ! தர்ழுநர்தம்‌ 
கட்டம்‌ செகுப்பவனே ! கருணாகர வேலவனே | 

வட்டம்‌ தரச்சூழவலம்‌ வந்திரு தாள்‌ களுமே 

பெட்டில்‌ அரும்பேற்றை இம்பர்ப்‌ பெற்றுக்‌ களித்தன வே?” 


எனவரும்‌ அங்கப்‌ பேற்றுப்‌ பதிகப்‌ பத்தையும்‌ இங்கு ' 


எண்ணல்‌ ஈலம்‌. அடிகட்குப்‌ பழநியிலுள்ள வேட்கையை, 
* உந்தியிடை நின்றுன்னை யடையுமா திருவுளத்‌ 
தொல்லையோர்‌ எணம்‌ கொளாயோ 
உலகனைத்தும்‌ புகழ்‌ திருப்பழநி மலைமேவும்‌ 
ஓங்கார குரு நாதனே '* 


ஐ 


37. 


* ஊழிமுடி வென நவிரம்‌ ஏறுமுதல்‌ வாஎன்றன்‌ 
ஊறு கெட என்று வருவாய்‌ ?? 


என்று குமரகுருதாசர்‌ பாடலிலும்‌, 


“ சூடேன்‌ நின்னடியை யன்றித்‌ துதித்து நானெதையும்‌: 
பாடேன்‌ எம்மானே பர மாமீத்த ௪ன்யாசீ 
வாடா விண்‌ மலரே வெனை.வாவென்‌ ஜேஅழையாய்‌ 
சேடார்‌ தென்பழநித்‌ திருக்‌ கோவி லுள்ளாயே ”” 


எனப்‌ பாடுமுறை எனும்‌ பகுதியிற்‌ பாடியுள பரிசு பார்க்கத்‌ 
தகுவது. 


மல சம்பந்தம்‌ உடையவன்‌ யான்‌ ; கருமலம்‌ கழல 
முயலற்கு வந்தவுடல்‌ இந்த உடல்‌. உலகிலேயே உறவாடி 
மயங்கியிருந்தால்‌, இவ்வுடல்‌ ஒருநாள்‌ உள்ளீடில்லாததாகி 
ஒழிந்துவிடும்‌. அப்போது “காயமே இது பொய்யடா' என்று 


பாட வரும்‌. அங்ஙனம்‌ ஆகாதபடி இவ்வுடல்‌ உத்தம 


தெய்வ வழிபாட்டில்‌ உறவு கொள்ளுமேல்‌, மெய்‌ எனும்‌ 
பெயர்‌ மேவும்‌; அதற்கு அருள்க அமலா என்பார்‌, 
“மெய்யுடல்‌ முழுதும்‌ ஆதி விமல சண்முகவன்‌ காக்க” 
என்றார்‌. “முழுதும்‌' என்பது இதுகாறும்‌ கூறிவந்த கேசாதி 
பாதங்களைக்‌ குறித்தது. 


46 அன்னம்ஊர்‌ சோலை மலைமனா ! நிண்பொடி யணிய 
என்னமா தவம்செய்‌ துள்ளதோ எனதுநல்‌ உடம்பே?” 
என்பது திருச்சோலைமலைப்‌ பதிகம்‌, 
“கய மெலா முனது கழ லைச்குரங்‌ கிக்குரங்கரப்‌ 
பேய்கள்‌ பெறாப்பேற்றை யிம்பச்ப்‌ பெற்றுக்‌ களித்தனவே??. 
எனும்‌ களிதறு அங்கப்பேறு பதிகமும்‌ இங்குக்‌ கருதத்‌ 
வடு: 


தெய்வம்‌ பல; அவைகளின்‌ நாயகன்‌, விசாக 
யுண்ணிய காலத்தில்‌ சொருபத்தி லிருந்து தடத்த உருவம்‌ . 


38 


தாங்கினனாகலின்‌, *தெய்வகாயக விசாகன்‌' என்றார்‌. 
புங்கமான இதயத்தில்‌ தங்கும்‌ இப்புனிதன்‌, என்‌ உள்ளத்‌ 
தில்‌ ஒருமை உதிக்க உதவுக என்பது, இறுதியடியின்‌ 
வேண்டுகோள்‌. 


தாங்கும்‌ மலையன்‌, தாங்கும்‌ பாத விரல்களையும்‌ : 
அந்தரங்கப்‌ பழநியான்‌, அகங்கால்களையும்‌ : எல்லாம்‌ 
ஆனவன்‌, உடல்‌ முழுமையையும்‌ ; நாயகன்‌ நாயகமான 
உள்ளத்தையும்‌ காக்க எனும்‌ நயத்தை ஊன்றி உணர்க. 


“5. அன்னவா கனனை அருஞ்சிறைப்‌ படுத்திமெய்‌ அறிவால்‌ 
பன்னகா பரணற்‌(கு) ஓம்முதல்‌ பொருள்‌ தனைப்‌ பகர்ந்தோய்‌ 
கன்னல்ளசூழ்‌ சோலை மலைமனா! நின்கழல்‌ கருதற்‌(கு) 
என்னமா தவம்செய்‌ துள்ளதோ எனதுநல்‌ மனமே ?? 


எனவரும்‌ திருச்சோலைமலைப்‌ பதிகமும்‌, 


“ முத்தர்‌ முதுக்குறைவே சிவ மோன அருள்பரப்பே 

. எத்திசை யும்செறிந்த இறை யேஎனை ஆள்குகனே 
நித்தலும்‌ நின்சரணை என்றன்‌ நெஞ்சம துள்கி உள்காப்‌ 
பித்தர்‌ பெறாப்பேற்றை யிம்பசீப்‌ பெற்றுக்‌ களித்ததன்றே”' 


எனும்‌ அங்கப்பேற்றுப்‌-$பதிகமும்‌ இங்கு ஈம்‌ நினைவிற்கு. 
வருகிறதல்லவா ! (9} 


ஒலியெழ வுரத்த சத்தத்‌”' தொடுவரு பூதப்‌ ரேதம்‌ 

பலிகொளி£ ராக்க தப்பேய்‌ பலகணத்‌ தெவையானாலும்‌ 
கிலி£கொள வெனைவேல்‌ காக்க கெடுபரர்‌ செய்யுஞ்‌ சூன்யம்‌ ஈ 
வலியுள மந்த்ர தந்த்ரம்‌; வருத்திடா தயில்வேல்‌ காக்க. 10 


(இ-ள்‌) பேரொலி எழும்படியாக உரத்த சத்தத்‌ 
தோடு வரும்‌ பூதம்‌, பிரேதம்‌, பலிகொள்ளும்‌ இராக்கதப்‌ 
பேய்‌, முதலிய பல தீயகணங்களுள்‌ எவையானாலும்‌ எதிர்த்‌ 
தால்‌ அவை பயப்படும்படி செய்து என்னை வேல்‌ காக்கக்‌ 


கடவது 1; கேடுசூழ்பவர்கள்‌ செய்யும்‌ சூனியம்‌, வலியமந்‌ ' 


39 


திரம்‌, தந்திரம்‌ முதலியவைகள்‌ என்னை வருத்திடாமல்‌ கூரிய 
வேல்‌ காவல்‌ புரிக !; 


(ப-ரை.) ஒலியெழ - எதிரொலி யெழும்படி ; உரத்த : 
சத்தத்தோடு வரும்‌ - பெரும்‌ கூச்சலுடன்‌ வருகின்ற ; 
பூதம்‌-, ப்ரேதம்‌-, பலிகொள்‌ இராக்கதப்‌ பேய்‌ - பலிவாங்‌ 
கும்‌ இராட்சசப்‌ பேய்‌ (முதலிய); பல கணத்து எவை 
யானாலும்‌ கொடிய பல கணங்களுள்‌ எவையேயாயிலும்‌ ; 
கிலிகொள - (அவைகள்‌ எனைக்கண்டு) அச்சம்‌ கொள்ளும்‌ 
படி; எனை வேல்‌ காக்க - அடியேனை வேல்‌ படை காப்ப 
தாக! கெடுபரர்‌ செய்யும்‌ சூன்யம்‌ - கெடுமதியாளர்கள்‌ 
வைத்த சூன்யம்‌ : வலியுள மந்த்ர தந்த்ரம்‌ - வலிமையுடைய 
மந்திர தந்திர ஜாலங்களும்‌, வருத்திடாது அயில்‌ வேல்‌ 
காக்க - (என்னைத்‌) துன்புறுத்தாதபடி.ஞான வேல்‌ காப்பாற்று 
வதாக, (எ-று.) 


இனிமையான சிற்றொலியை யெழுப்பி, வரவர அதனைப்‌ 
பேரொலியாய்‌ வளர்த்து, இறுதியில்‌ பயங்கர சத்தத்தைப்‌ 
பரப்பும்‌ பாழும்‌ பூதங்கள்‌ ஒரு புறம்‌; அதே அமயம்‌, 
பேரதிர்ச்சியுடன்‌ நிலம்‌ கிழித்தெழுகின்ற பிரேதங்கள்‌, 
அந்தோ என்ன வேதனை! அஞ்சிஈடுங்கும்‌ அவ்வமயம்‌; 
ஊட்டியைப்‌ பிடித்து உதிரத்தை உறிஞ்சும்‌ இராட்சசப்‌ 
பேய்கள்‌ முதலிய தீய கணங்கள்‌ இவ்வுலகில்‌ இருக்கின்றன. 
எண்ணினாலும்‌ கிலி யெய்துகின்றது. கிலியை விளைவிக்கும்‌ 
அவைகள்‌ கிலிகொண்டு ஓடும்படி , கருணையுடன்‌ அச்சமயத்‌ 
தில்‌ ன வந்து என்னைக்‌ காப்பதாக என்பது முற்பகுதியின்‌ 
செய்தி. | 


காரணம்‌ இன்றியேயும்‌ கெடுதி விளைவிக்கும்‌ பகைக்‌ 
குணம்‌ படைத்த பல்லோர்‌, இவ்வுலகில்‌ இன்றும்‌ இருக்‌ 
கின்றார்‌. துஷ்ட தேவதைகளை உபாசித்துச்‌ சித்தி பெற்ற 
அன்னோர்‌, சாதனையைப்‌ பதம்‌ பார்க்கும்‌ அநியாயச்‌ சார்பால்‌, 
தக்கார்க்கு ஏதம்‌ விளைவிக்கும்படி அத்தேவதைகளைச்‌ சூழ 
ஏவுவது சூன்யம்‌. மந்திரம்‌ கால்‌ மதி முக்கால்‌ என்பது 


40 


போல்‌, அதைச்‌ சார்ந்து செய்யும்‌ தந்திர ஜாலங்களும்‌ பல. 
இறை வழிபாட்டி லீடுபட்டிருக்கும்‌ எளியேனை இவைகள்‌ 
வந்து நலியா வண்ணம்‌, கனிவு மிக்க வேல்‌, அவ்வமயம்‌ 
வெளிப்பட்டு அருள்வதாக என்பது கருத்து. சூன்யம்‌ 
மாரண வித்தை என்றும்‌ உரைக்கப்பெறும்‌. 


பூதச்‌ செய்தி தேவ, அசுர, காந்தர்வ, யட்ச, சர்ப்ப, 
ராட்சச, கூஷ்மாண்ட, காம, கிரகண, வேதாள, பிரமராட்சச, 
யதாகாரிஷ, அர்த்தபிதா, பைசாச; ரகு, விருத்த, சித்த, 
முனி முதலிய பதினெண்‌ வகைப்‌ பூதங்களை அரிய மந்திர 
நூற்கள்‌ அறிவிக்கின்றன. 


படிகத்தில்‌ படும்‌ பரிதியின்‌ கிரணம்‌ போல்‌, மேல்‌ 
கூரையின்‌ மூலம்‌ வீட்டுள்‌ வீழும்‌ ஒளிக்கற்றை போல்‌ பரவி 
வந்து இவைகள்‌ மக்களைப்‌ பற்றும்‌, ஒவ்வொன்றும்‌. 
ஒவ்வொரு போக்குடையனவாய்‌, விபரீத உபத்திரவம்‌ 
விளைவிக்கும்‌ என்ப. 


ப்ரேதச்‌ செய்தி தர்மத்தை மறுத்து, குளத்தைத்‌ 
தூர்த்து, நீரில்‌ வீழ்ந்து, இடிவீழ்ந்து, நெருப்பாலும்‌, மாடு 
முட்டியும்‌, விடம்‌ பருகியும்‌, பிதுர்த்தர்ப்பணம்‌ : செய்யாதும்‌ 
இறந்த பலர்‌ பிரேதப்‌ பிறப்பை யடைவர்‌ என்பர்‌. 


பேய்ச்‌ செய்தி :--காற்று உருவாக வரும்‌ பேய்கள்‌ 
பல; அவைகளுள்‌, இராட்சசப்‌ பேய்கள்‌ அதி பயங்கரம்‌ 
ஆனவை. ஒன்றன்பின்‌ ஒன்றாய்‌ வரும்‌ இம்‌ மூன்றையும்‌ 
பூதப்ரேத பைசாசம்‌ என்று சேர்த்துக்‌ கூறுவது மரபு. 


மந்திரச்‌ செய்தி :--மனனஞ்‌ செய்வாரைக்‌ காப்பது 
மந்திரம்‌. மந்திர நிகண்டு, ருத்ர கற்பம்‌, விஸ்வாமித்ராதி 
கற்பங்கள்‌ முதலியன, மந்திர சாஸ்திரங்கள்‌, மகத்தான 
இவைகளை முறையே ஜபித்தால்‌, மந்திர தேவதைகள்‌ 
காட்சியாகி சர்வ சித்திகளையும்‌ தருவர்‌. அதற்கு மாறான 
ஜபம்‌ ஆயுளைக்‌ கெடுக்கும்‌. உச்சரிப்பில்‌ ஓசை பழுதாகு 


41 


மேல்‌, வியாதி விளையும்‌. தாழ்ந்த தேவதா மந்திரம்‌, 


மரணத்தைத்‌ தரும்‌. தெய்வ நினைவின்‌ றி. உருவேற்றினால்‌, 


லம்‌ சிறந்த பசுக்களும்‌ செல்வமும்‌ நாசமாகும்‌. உடை 
உடுத்தாமல்‌ உருவேற்றினால்‌, புத்திர. மித்திர சேதம்‌. 


ஆதலின்‌, மந்திரங்களைக்‌ குருமுகமாகப்‌ பெற்று, பக்தி 


‘ 


சிரத்தையுடன்‌ அநுட்டிக்க இஷ்டசித்திகள்‌ உண்டாகும்‌. 


அயில்‌ வேல்‌ என்பதில்‌, அயில்‌ - கூர்மை; அதாவது 


ஞானக்‌ கொழுமை ; வேல்‌ எனும்‌ ஞான சக்தி உதவுமேல்‌, 
பூதப்ரேத பைசாசங்களோ, சூன்ய மந்திர தந்திரங்களோ - 
“பாதிக்காது என்று படித்தபடி. 


_ “சந்ததமும்‌ 
பல்கோடி சன்மப்‌ பகையும்‌ அவமிருத்தும்‌ 
பல்கோடி விக்கினமும்‌ பல்பிணியும்‌--பல்கோடி 
பாதகமும்‌ செய்வினையும்‌ பரம்பும்‌ ப௪சசு மடல்‌ 
பூதமும்தீ நீரும்‌ பொருபடையும்‌--தீ தகலா 
வெவ்விடமும்‌ துட்ட மிருகமுத லாமெவையும்‌ . 


எவ்விடம்வத்‌ தெம்மை யெதிச்த்தாலும்‌- அவ்விட த்தில்‌ 


பச்சையில்‌ வாகனமும்‌ பன்னிரண்டு திண்தோளும்‌ 
அச்சமகற்லும்‌ அயில்வேலும்‌--வந்திடுக்கண்‌ 
எல்லாம்‌ பொடிபடுத்தி எவ்வரமும்‌ தத்துபுகுத்‌(து) 
உல்லாசமாக உளத்திருந்து ”' 


எனும்‌ கந்தர்கலி வெண்பா இங்கு நினைவுகூரத்தகும்‌. 


ஓங்கிய சீற்ற மேகொண் டுவணிவில்‌ வேல்சூ லங்கள்‌ 
தாங்கிய தண்ட மெஃகந்‌ தடிபர சீட்டி: யாதி 


பாங்குடை யாயுதங்கள்‌ பகைவரென்‌ மேலே யோச்சின்‌ 


தீங்குசெய்‌ யாமலென்னைத்‌ திருக்கைவேல்‌ காக்க காக்க, 11 


இ-ள்‌) மிகுந்த சீற்றத்தையே கொண்டு வாள்‌, வில்‌, 
வேல்‌, சூலங்கள்‌ தாங்கிய தண்டு, சக்கரம்‌, தடி, மழு, 


அட்டி முதலிய பாங்குடைய படைகளை என்மேல்‌ பகைவர்கள்‌ 


42 


ஓங்கி எறிந்தால்‌ அவை தீங்கு செய்யாமல்‌ திருக்கை வேல்‌- 
காக்க ! காக்க !! 


(ப-ரை) ஓங்கிய சீற்றமே கொண்டு - பெருஞ்‌: 
சீற்றமே பெருகியவராய்‌, உவணி - வாள்‌ ; வில்‌-. வேல்‌-, 
. சூலங்கள்‌-, தாங்கிய - சுமந்து வந்த; தண்டம்‌ - தண்டா 
யுதம்‌; எஃகம்‌ - சக்கரம்‌; தடி--பரசு - மழு; ஈட்டி ஆதி - 
ஈட்டி முதலிய; பாங்கு உடை ஆயுதங்கள்‌ - (அழிக்கும்‌) 
தன்மை யுடைய ஆயுதங்களை; பகைவர்‌ என்மேலே 
ஒச்சின்‌ - விரோதிகள்‌ என்மேல்‌ விடுவார்களானால்‌ ; தீங்கு. 
செய்யாமல்‌ - (அவைகள்‌) தீமை விளைவியாதபடி ; என்னை - 
அடியேனை ; திருக்கைவேல்‌ காக்க காக்க - (முருகன்‌ தன்‌) 
திருக்கரத்திலிருக்கும்‌ வேல்‌ வந்து காப்பதாக, (எ-று) 


உள்ளம்‌ கவர்ந்து எழுந்த அதன்‌ மயமாயினார்‌ என்பார்‌, 
“ஓங்கிய சீற்றமே கொண்டு'' என்றார்‌. . கடுஞ்சினம்‌ 
கொண்டு சீறும்‌ பாம்பு போல்‌. பாய்ந்து வரும்‌ கோபம்‌: 
பண்பிற்குச்‌ சீற்றம்‌ என்று பெயர்‌. அந்நிலையர்‌ எழுந்து 
ஆயுதங்களை ஏவுவரெனில்‌, அந்த ஓச்சுதலால்‌ விபரீதமான 
தீங்குகள்‌ விளையும்‌. 


கரடு முரடான கையரின்‌ கடுஞ்சீற்றத்‌ தொடுவரும்‌ 
கொடும்‌ படைகள்‌, அருளுடைய முருகன்‌ திருக்கரத்தில்‌ 
அமர்ந்திருக்கும்‌ ஆண்மை வேலைக்‌ கண்டு அடங்கும்‌ ; 
ஆதலின்‌ தீமை விளையா என்று தெரிந்து விண்ணப்பித்த. 
பா இது. (119: 


ஓளவிய முளரூ னுண்போ ரசடர்பே யரக்கர்‌ புல்லர்‌ 

தெவ்வர்க ளெவரா னாலுந்‌ திடமுட னெனைமற்‌ கட்டத்‌ 
தவ்வியே வருவா ராயிற்‌ சராசர மெலாம்பு ரக்குங்‌ 

கவ்வுடைச்‌ சூரசண்டன்‌ கையயில்‌ காக்க காக்க. 12 


(இ-ள) பொறாமையுடையோர்‌, ஊன்‌ உண்பவர்‌, 
மூடமக்கள்‌, பேய்‌. இராக்கதர்‌, கீழோர்‌, பகைவர்‌ முதலியோர்‌: 


ட 


43. 


எவர்களானாலும்‌ என்னை மற்கட்டுதற்குத்‌ தாவி வருவாரா 
யின்‌, சராசரங்களை யெல்லாம்‌ காக்கும்‌ பெருமையுடைய 
சூரசண்டன்‌ கையிலுள்ள வேல்‌ காக்க ! காக்க !! 


(ப-ரை.) ஒளவியம்‌ உளர்‌ - பொறாமை யுள்ளவர்கள்‌ :- 
ஊன்‌ உண்போர்‌ - புலால்‌ புசிப்பவர்கள்‌ ; அசடர்‌ - மூடக்‌: 
கயவர்கள்‌ ; பேய்‌- பைசாசர்‌; அரக்கர்‌ - ராட்சசர்‌; புல்லர்‌ - 


ந 


்‌ அற்ப அறிவு அமைந்தவர்கள்‌ ; தெவ்வர்கள்‌ - பகைமைக்‌ 


குணம்‌ படைத்தவர்கள்‌ ; எவரானாலும்‌ - எவரேயாயினும்‌ :. 
திடமுடன்‌ உறுதியுடன்‌ ; எனை மல்‌ கட்ட - மல்போர்‌ புரிந்து 
என்னைக்‌ கட்டிப்‌ பிடிக்க; தவ்வியே வருவாராயின்‌ - தாவிப்‌ 
பாய்ந்து வருவாராயின்‌ ; சராசரம்‌ எலாம்‌ புரக்கும்‌ - எவ்‌ 
வுலகையும்‌ காத்தருளும்‌ ; கவ்வுடை சூர சண்டன்‌ - 
கவ்வுதல்‌ உடைய சூரனுக்கு எமனைப்‌ போன்ற எம்பிரான்‌ : 
கை அயில்‌ காக்க காக்க - திருக்‌ கைவேல்‌ ( அவ்வமயம்‌: 
வந்து) காத்தருள்வதாக, (எ-று. 


கல்வியோ செல்வமோ பிறவோ, வளர்ந்த முன்னைய 
தவத்தால்‌ வருவன. உயர்ந்த அந்‌ நிலையை உணராமல்‌ 
பொறாமையால்‌ புழுங்கும்‌ பலர்‌, எதிர்ப்பைப்‌ பிரமாதமாக. 
எழுப்புவர்‌. ்‌ 


உணர்வில்‌ தடிப்பேற்றும்‌ ஊன்‌ உணவு கொள்பவர்‌, 
உருத்தெழு சூழ்‌ நிலைகளும்‌ உளவாகும்‌ ; '*ஊன்‌ உணவினர்‌ 
தவமெனத்‌ தேய்ந்தது துடியெனும்‌ நுசுப்பே' எனும்‌- 
கல்லாடம்‌ கருதாமையே கயமை. 


. மூடத்தால்‌ மூத்தோர்‌, தம்‌ நெறியைப்‌ பின்பற்றவில்லை: 
யென்று தாக்குதல்‌ நோக்கில்‌ தாராளம்‌ காண்பார்‌. 


. நிற்க நேரமின்றி, உண்ண நேரமின்றி, உறங்க 
நேரமின்றி, நித்திய நலத்தை நினைக்க லின்றி, தெய்ல 
நினைவின்றி, இரவில்‌ பகலில்‌ எங்கும்‌ உலாவி, உருவத்தால்‌ 
மனிதராய்‌, உள்ளத்தால்‌ அமைதியிலாப்‌ பேயாகி எதிர்ப்பைப்‌. 
பெரிதும்‌ எழுப்புநரும்‌ இருக்கின்றார்‌. 


‘ 44 


இரக்கம்‌ அற்ற அரக்கர்‌ இடிபுடை யெழுப்புவர்‌, அற்ப 
முணத்தா்‌ ஆரவாரமும்‌ பல, 


இன்னோர்‌ என்‌ வழிபாட்டு வாழ்க்கையில்‌ தடை பல 
விளைவிக்கத்‌ தாவி வருவாராமின்‌, கல்லி உயிர்களைக்‌ கலங்க 


வைக்கும்‌ கருமல சூரனைக்‌ கண்டனம்‌ செய்த கந்தப்பிரான்‌ 
கைவேல்‌, வந்து காப்பதாக என்பது கருத்து, 


தாவி யென்பது எதுகை நோக்கித்‌ *தவ்வி'' என 
ஆயது, 


சரம்‌--அசரம்‌ - சராசரம்‌; சரம்‌ - இயங்குதிணை ; 
அசரம்‌ - நிலைத்திணை ; உயிர்களை எல்லாம்‌ உவந்து புரக்கும்‌ 
-அறக்கருணையான்‌, கடுமை காட்டும்‌ கயவர்‌ முன்‌, தன்‌ 
'மறக்‌ கருணையையும்‌ சிறிது மலர்விப்பதாக என்பது 
குறிப்பு. 


சூர சண்டன்‌ - சூரனைச்‌ சண்டமாருதம்‌ போல்‌ வந்து 
மோதும்‌ சீணமுகன்‌ எனினுமாம்‌. அச்சத்தின்‌ மிகுதியால்‌, 
காக்க காக்க என்று அடுக்கி யுரைத்தார்‌ என்க. 


கடுவிடப்‌ பாந்தள்‌ சிங்கங்‌ கரடிநாய்‌ புலிமா யானை 
கொடியகோ ணாய்குரங்கு கோலமார்ச்‌ சாலஞ்‌ சம்பு 
நடையுடை யெதனா லேனு நானிடர்ப்‌ பட்டி டாமற்‌ 
ஏடிதியில்‌ வடிவேல்‌ காக்க சானவி முளைவேல்‌ காக்க. 13 


(இ-ள்‌) கடிய விடத்தையுடைய பாம்பு, சிங்கம்‌, 
கரடி, நாய்‌, புலி, பெரிய யானை, - கொடிய ஓநாய்‌, குரங்கு, 
பலகோலமுடைய பூனை, நரி முதலியனவாய்‌ வரும்‌ எதனா 
லாகிலும்‌ நான்‌ துன்பப்படாமல்‌ விரைவில்‌ வந்து வடிவேல்‌ 
காக்க !; சானவிமகனாருடைய வேல்‌ காக்க !; : 


(ப-ரை.) கடுவிடப்‌ பாந்தள்‌ - பயங்கர விடமுடைய 


பாம்புகள்‌ ; சிங்கம்‌-, கரடி-, நாய்‌-, புலி-, ம - குதிரை 
கள்‌; யானை-, கொடிய கோள்‌ நாய்‌ - கொடுமையே கொண்ட 


ரூ 


aj 


$ 


(அ 


45 


ஓநாய்கள்‌ ; குரங்கு-, கோல மார்ச்சாலம்‌ - பல நிறட்‌: 

பூனைகள்‌ ; சம்பு - நரிகள்‌ (முதலிய) ; நடையுடை எதனாலே. 

னும்‌ - இயங்கு திணைப்‌ பிராணிகள்‌ எதனாலாயினும்‌ ; நான்‌ 

இடர்பட்டிடாமல்‌ - அடியேன்‌ துன்பம்‌ அடையாதபடி ; 

க வடிவேல்‌ - சடிதியில்‌ காக்க - விரைந்து வந்து காப்பதாக ; 

்‌ சானவிமுளை வேல்‌ காக்க - காங்கேயன்‌ வேல்‌ (வந்து). 
காப்பதாக, (எ-று.) 


கடுமை யெனும்‌ அடை, -ஆலத்தின்‌ உக்ரத்தை. 
அறிவிக்கின்றது. மேலும்‌, கடுமையைச்‌ சிங்கம்‌ முதலிய. 
வற்றிற்கு அடையாக்கினும்‌ ஆம்‌. கொள்‌ என்பது முதல்‌ 
நீண்டுகோள்‌ என்றாயது. மற்று, கோள்‌ - வஞ்சகம்‌ எனக்‌ 
கொள்ளலுமாம்‌. கோணாய்க்கு அடையான கொடுமையை, 
குரங்கு முதலியவற்றாடன்‌ கூட்டலும்‌ பொருந்தும்‌ . நடை -. 
சரம்‌ ; இயங்குதிணை. சானவி - சன்னு முனிவர்‌ செவிவழி 
வெளியானவள்‌ என்று பொருள்‌ தரும்‌ கங்கையின்‌ பெயர்‌. 
முளை - சேய்‌. அரா முதலியவற்றை யெண்ணிய அச்ச 
மிகுதியால்‌, **வடிவேல்‌, முளைவேல்‌ சடிதியில்‌ காக்க 
காக்க'' என்று இருமுறை அடுக்கினர்‌. 


பாம்பு - சீறும்‌ ; சிங்கம்‌ - அறையும்‌; கரடி - கட்டித்‌. 
கசக்கும்‌ ; புலி - பாயும்‌; யானை - தூக்கி யடித்து மிதிக்‌ 
கும்‌; கோணாய்‌ - உதிரத்தை உறிஞ்சும்‌ : குரங்கு - சின்னா 
பின்ன சேட்டை செய்யும்‌ ; பூனை - பயங்கரமாகப்‌ பீரிடும்‌ ; 
நரி - கண்ணில்‌ மண்ணைத்‌ தூவிக்‌ காலைக்‌ கடிக்கும்‌ ; இந்தப்‌ 
பிராணிகளால்‌ நேரும்‌ இடர்ப்பாடு எத்துணை ! 


: அம்மான்‌ வழிபாட்டில்‌ இருக்கும்‌ அடியேன்‌, அநியாய 
இத்துன்பத்தை எதிர்‌ நாளில்‌ அடையாதபடி, வடிவேல்‌, 
ஆ... சானவி முளைவேல்‌ சடிதியில்‌ காக்க காக்க என்றார்‌. (13). 


ஙகரமே போற்றழீஇ ஞானவேல்‌ காக்க வன்புள்‌ 
சிகரிதே ணண்டுக்‌ காலி செய்யனே ரால்ப்‌ பல்லி 
நகமுடை யோந்தி பூரா னளிவண்டு புலியின்‌ பூச்சி 


உகமிசை யிவையா லெற்கோ ரூறிலா தைவேல்‌ காக்க, 15. 


46 


(இ-ள்‌) ஙகரம்போல என்னையும்‌ என்னின த்தையும்‌ 
தழுவிக்கொண்டு ஞானவேல்‌ காக்கக்கடவது !; வலிய 
பறவை, எலி, தேள்‌. ஈண்டுக்காலி. வலியசெய்யான்‌, 
.நச்சுப்பல்லி, நகத்தையுடைய ஓந்தி, பூரான்‌, சீதமண்டலம்‌, 
-புலிப்பூச்சி, பாம்பு இவற்றினால்‌ எனக்கு ஒரு கெடுதியும்‌ 3 
- இல்லாமல்‌ தெய்வ வேல்‌ காக்க !; ம 

(ப-ரை.) ஞானவேல்‌-, நகரமே போல்‌ தழீஇக்‌ 
காக்க - ஙகர மெய்‌ எழுத்தைப்போல்‌ (இனமென என்னை) 
அணைத்துக்‌ காப்பதாக; வன்புள்‌ - (பரிவு இல்லாத) 
“கொடிய பறவைகள்‌ ; சிகரி - எலி ; தேள்‌-, நண்டுக்காலி - 
-நண்டுத்‌ தெறுக்கால்‌ ; செய்யன்‌ ஏறு - வலிய செய்யான்‌ : 
.ஆலப்‌ பல்லி - நச்சுப்‌ பல்லி; நகமுடை ஓந்தி - நகத்தை 
"யுடைய ஒணான்‌ ; பூரான்‌-; களிவண்டு - இளகிய உடல்‌ 
உடைய வண்டுகள்‌ ; புலியின்‌ பூச்சி - சிலந்தி; உகம்‌ 
“மிசை - (இவ்‌)உலகில்‌ ; இவையால்‌ - இவைகளால்‌ ; எற்கு 
ஓர்‌ ஊறு இலாது - அடியேனுக்கு ஒரு இடையூறும்‌ விளையாத 
-படி; ஐவேல்‌ காக்க - அற்புதவேல்‌ அருள்‌ தருவதாக, 
(எ-று.) 

அங்ஙனம்‌, இங்ஙனம்‌, உங்ஙனம்‌, எங்ஙனம்‌ என 
என வருவதன்றி, ஙகர வரிசையில்‌ இருக்கும்‌ ஙா ஙிஙீ ஙு 
நூ நெஙேஙை கொ ஙோ ஙெள எனவரும்‌ எழுத்துக்கள்‌, 
“மொழி யுலகில்‌ சேர்ந்து வருவதில்லை. எனினும்‌ நகரம்‌; 
தன்‌ இனத்தை அரிச்சுவடியில்‌ என்றும்‌ தழுவியிருக்கின்றது. 
'ஙப்போல்‌ வளை' என ஒளவையும்‌ அரவின்‌. அதுபோல்‌ ... 
பயனற்ற அடியேனையும்‌ உறவெனக்‌ கொண்டு, ஞானவேல்‌ 
பாதுகாப்பதாக என்பது முதலடியில்‌ போந்த பொருள்‌.' 

நோவுறுத்தும்‌ நச்சு நோக்கால்‌, ஆக்கையின்‌ ஆவியால்‌, 
நீடியநிழலால்‌, படுகதி விளைவிக்கும்‌ பாழும்‌ பறவைகள்‌ 
பல. 


அவைகளுடன்‌ எலி, சிலந்தி யாதியவற்றால்‌ வேதனை 
என்றும்‌ விளையாதபடி, 'ஐவேல்‌ முன்வந்து அருள்பாலிப்ப 
“தாக' என்பது பின்னைய மூன்று அடிகளின்‌ செய்தி. 


47 


இவைகளால்‌ உடலுக்கோ. அன்றி உடலின்‌ உறுப்பு 
கட்கோ ஊனம்‌ விளையின்‌, வழிபாட்டிற்கு இழுக்கு வரும்‌ ; 
அங்ஙனம்‌ ஆகாதபடி, தெய்வவேல்‌ துணைபுரிவதாக என்பது 
“குறிப்பு. 
$௯ நண்டு போல்‌ கவ்விக்‌ கடிக்கும்‌ கால்கள்‌ உடைமை 
பபால்‌ “நண்டுக்காலி' எனப்‌ பெற்றது. மேல்‌ வீழினும்‌ விடத்‌ 
“தொடக்கு விளையுமாதலின்‌, *ஆலப்பல்லி' என்றார்‌. நளி 
வண்டு - தீண்டிய அளவில்‌ விடம்‌ பாய்ச்சும்‌ சீத மண்டலம்‌ 
எனும்‌ ஒருவகைப்‌ பூச்சியைக்‌ குறித்தது எனினுமாம்‌. (14) 


-சலத்திலுய்‌ வன்மீ னேறு தண்டுடைத்‌ .திருக்கை மற்றும்‌ 
கிலத்திலுஞ்‌ சலத்தி லுந்தா னெடுந்துயர்‌ தரற்கே யுள்ள 
குலத்தினா னான்வருத்தங்‌ கொண்டிடா தவ்வவ்‌ வேளை 
பலத்துட னிருந்து காக்க பாவகி கூர்வேல்‌ காக்க. 15 

(இ-ள்‌) நீரினுள்‌ வலிய முதலையேறு, தண்டுடைய 
-திருக்கைமீன்‌ முதலியவற்றாலும்‌, நிலத்திலும்‌, சலத்திலும்‌ 
பெருந்‌ துன்பஞ்‌ செய்தற்குள்ள உயிர்களாலும்‌ நான்‌ 
வருந்தாமல்‌ அவ்வவ்வேளை பலத்தோடு உடனிருந்து 
-அக்கினியிலுதித்‌ தோனாகிய முருகக்கடவுளது கூரிய வேல்‌ 
காக்க ! .காக்க.!; 

(ப-ரை ) . சலத்தில்‌ உய்‌ வன்மீன்‌ ஏறு - நீருள்‌ வாழும்‌ 
ஆண்மையுள்ள முதலை ; தண்டு உடை திருக்கை - (கூரிய) 
கொம்புடைய திருக்கை மீன்‌; மற்றும்‌ - மற்றுமுள்ள சல... 

சீ. ராசிகளும்‌; _ நிலத்திலும்‌-, .சலத்திலும்‌-, நெடும்‌ துயர்‌ 
்‌  நரற்கே உள்ள குலத்தினால்‌ - பெருந்துன்பம்‌ விளி 
தற்கே திய (இத்தகைய) வரதுக்களால்‌ நான்‌ 
.... அருத்தம்‌ கொண்டிடாது - நான்‌ துன்பம்‌ கொள்ளாதபடி . 
* அவ்வவ்வேளை - (அபாயம்‌ விளையும்‌) அவ்வக்‌ கானப்‌ 
. களில்‌ ; பலத்துடன்‌ இருந்து காக்க - உறுதியுடன்‌ இருந்து 
(வேல்‌) உதவுவதாக ; பாவகி கூர்‌ வேல்‌ காக்க _ அக்கினி 
கர்ப்ப முருகனுடைய கூரிய வேல்‌ (தொடர்ந்து) காத்தருள்‌ 
வதாக, (எ-று.) 


46 


நீரில்‌ இருக்கும்பொழுது முதலைக்கு யானையினும்‌: 
வலிமிகும்‌. இறை வழிபாடு செய்ய நீராடும்‌ காலத்தில்‌, 
அநியாய முதலையின்‌ அபாயம்‌ ஒரு புறம்‌; கனத்து நீண்ட 
கொம்பால்‌ குத்தித்‌ தாக்கும்‌ பெரிய திருக்கை மீனின்‌ 
சாகஸம்‌ ஒரு புறம்‌; மற்றுமுள்ள நீர்வாழ்‌ விஷ. ஜீவராசி 
களால்‌ விளையும்‌ தொல்லை ஒருபுறம்‌. 


நீராடிக்‌ கரையேறி நிலத்தில்‌ நடக்கும்போது: 
எத்தனையோ விஷ ஆவி. விஷக்கல்‌, விஷக்‌ கிருமிகள்‌ 
முதலியவற்றின்‌ உபத்திரவங்கட்கு ஒரு வரம்புளதோ ? 
இவைகளால்‌ யான்‌ வருந்துவதே தொழிலானால்‌' எடுத்த 
இப்பிறப்பில்‌ முயன்ற தவத்தை முடிக்க முடியாதே! 
ஞானோதயன்‌ ஞானவேல்‌, உரமுடன்‌ அவ்வச்‌ சமயத்தில்‌ 
வந்து உதவி செய்ய வேண்டும்‌ என்று பிரார்த்தித்தபடி. 


இடையூறுகளை நினைந்து நெஞ்சம்‌ இடிகின்றதாகலின்‌, 
பாவகி கூர்வேல்‌ பலத்துடன்‌ இருந்து காக்க காக்க என்று: 
துடித்துப்‌ படித்தபடி. பலமாவது - உக்கிர உறுதி, பாவகி - 
'உணர்வுக்‌ கனலில்‌ இருந்து உதயமானவன்‌ எனும்‌ 
பொருட்டு. (15) 


ஞமலியம்‌ பரியன்‌ கைவே னவக்கிர கக்கோள்‌ காக்க 
சமவிழி நோய்க டந்த சூலையாக்‌ கிராண ரோகம்‌ 

திமிர்‌ கழல்‌ வாதஞ்‌ சோகை சிரமடி கர்ண ரோகம்‌ 
எமையணு காம லேபன்‌ னிருபுயன்‌ சயவேல்‌ காக்க. 16: 


(இ-ள்‌) மயிலை ஊர்தியாகவுடைய முருகன்‌ கைவேல்‌ 
நவக்கிரகங்களாலுளவாகும்‌ கேடுகளை வராமற்‌ காக்க! பூப்‌: 
போன்ற கண்களையுடை பெண்களினால்‌ வரும்‌ நோய்களான்‌ 
வந்தசூலை, ஆக்ராணரோகம்‌, திமிர்‌, கழல்‌ வாதம்‌, சோகை,. 
தலை-கால்‌-காதுகளின்‌ நோய்கள்‌ எமை அணுகாமலே: 
பன்னிருபுயனுடைய சயவேல்‌ காக்க !; 


(ப-ரை) அம்‌ ஞமலி பரியன்‌ கைவேல்‌ - அழகிய: 
மயில்‌ வாகனனுடைய திருக்கைவேல்‌ ; நவக்கிரகக்‌ கோள்‌ 


ச 
we 


49 


காக்க - ஒன்பதுகிரகங்களால்‌ உண்டாகும்‌ துன்பத்திலிருந்து 
காப்பதாக ; சுமவிழி நோய்கள்‌ - மலர்‌ போன்ற கண்‌ 
களிலிருந்து உண்டாகும்‌ நோய்கள்‌ ; தந்த சூலை - பல்‌. 
குத்து. நோய்‌! ஆக்ராண ரோகம்‌ - மூக்கு நோய்கள்‌. 
திமிர்‌ - திமிர்‌ நோய்‌. கழல்‌ வாதம்‌ - வாதக்‌ கால்‌ நோய்‌; 
சோசை-, சிரம்‌ அடி கர்ண ரோகம்‌ - தலைநோய்‌ (சிரத்திற்கு) 
அடியில்‌ உள்ள காதுரோய்‌ (முதலியன); எமை அணுகா 
மலே - எம்மை நெருக்காதபடி ; பன்னிருபுயன்‌ - பன்னி 
ரண்டு தோள்‌ பரமனுடைய; சயவேல்‌ காக்க - வெற்றி 
வேல்‌ காப்பாற்றுவதாக, (எ-று.) 


சிவனார்‌ அம்சம்‌ சூரியன்‌; உமாதேவியின்‌ அம்சம்‌ 
சந்திரன்‌ ; ஆறுமுகன்‌ அம்சன்‌ அங்காரகன்‌; திருமால்‌ 
அம்சம்‌ புதன்‌; பிரம்மாவின்‌ அம்சம்‌ குரு; இந்திரன்‌ 
அம்சம்‌ சுக்கிரன்‌ ; யமதருமன்‌ அம்சம்‌ சனி; காளியின்‌ 
அம்சம்‌ ராகு; சித்ரகுப்தர்‌ அம்சம்‌ கேது என்று சோதிட 
நூற்கள்‌ கூறுகின்றன, அதனாற்றான்‌ அவைகள்‌ அடியாரை 
அலட்டுவதில்லை. இந்நுட்பம்‌ உணர்ந்தவராதலின்‌, 
* ஞாயிறு திங்கள்‌ செவ்வாய்‌ புதன்‌ வியாழன்‌ வெள்ளி 
சனி பாம்‌ பிரண்டும்‌ உடனே 
ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல 
அடியார்‌ அவர்க்கு மிகவே £ 
என்று திருஞான சம்பந்தர்‌ திருவாய்‌ மலர்ந்தருளினார்‌. 


மற்றவர்களைத்‌ திசாபுத்திகள்‌, உச்ச நீச்சங்கள்‌, நட்பு, 
ஆட்சி, பகை, பார்வை முதலியன விளைவித்து சுகம்‌ துக்கம்‌ 


ஆயுள்‌ மரணம்‌ ஆதியவற்றில்‌ அகப்படுத்தி அல்லல்‌ 


விளைவிக்கும்‌ அக்கிரகங்கள்‌ என்ப. 


வேகம்‌ படச்‌ சுழன்று செயல்‌ செய்ய எங்கும்‌ கிரகங்‌ 
கள்‌ வியாபிக்கும்‌ ; தீய அச்சுழல்வில்‌ அகப்பட்டு அடியேன்‌ 
தீங்கடையாதபடி, விரைந்து வரும்‌ மயில்‌ இறைவன்‌ 
கைவேல்‌, முந்தி வந்து அருள்வதாக என்பது முதலடியின்‌ 
செய்தி, 


ச. ௧.--4 


59 


சுமவிழி நோய்கள்‌--மலர்க்கண்‌ மாதர்‌ தொடர்பால்‌ 
வரும்‌ சூலை யென்றாரு முளர்‌; கடும்‌ துறவியின்‌ வாழ்க்கை 
யில்‌ இத்தகைய குற்றங்கள்‌ இரா; மற்று, பத்தொன்பதாம்‌ 
பாசுரத்தில்‌ சூலை குறிக்கப்பட்டுளது. ஆதலின்‌. சுமவிழி 
நோய்கள்‌ என்பதற்கு, மலர்‌ போலும்‌ மிருதுவான கண்‌ 
களில்‌ உண்டாகும்‌ பல வகை நோய்கள்‌ என்று பொருள்‌ 
கோடலே நேர்‌; சுமம்‌ - மலர்‌; போல எனும்‌ உவம உருபு 
தொக்கது. “ஆதியாம்‌ கயிலைச்‌ செல்வன்‌' எனவரும்‌ 
இரண்டாவது பாசுரத்தில்‌, 'துரிசிலா விழியைக்‌ காக்க” 
என்று கூறியுளர்‌ ; அங்குக்‌ கொண்ட பொருள்‌ வேறு; இது 
நோய்‌ செய்தியை நுவல்வதென்க. தந்த சூலை - சூலக்‌ 
குத்துபோல்‌ பாதிக்கும்‌ பல்வலி, ஆக்ராணம்‌ - மூக்கு; 
வட்சொல்‌. 'கழல்வாதம்‌ என்பதை வாதக்‌ கழல்‌ என 
மாற்றிப்‌ பொருள்‌ கொள்ளப்‌ பெற்றது. சிரரோகம்‌ - தலை 
சம்பந்தமான பல நோய்‌; புகை, வெய்யில்‌, பனி, நித்திய 
போகம்‌, அதி உறக்கம்‌, ' நித்திரை பங்கம்‌, நீரில்‌ நனைதல்‌, 
கீழ்க்காற்று, மிகு நீர்‌ பருகல்‌, “ஓயாக்‌ கவலை, வெப்பமான 
மலர்களை மோத்தல்‌, அதிகம்‌ “பேசல்‌ . ஆதியவற்றால்‌ முத்‌ 
தோஷம்‌ மிக்குவரும்‌ ஒருவகை நோய்‌ இது. (16) 


டமருகத்‌ தடிபோ னைக்குந்‌ தலையிடி கண்ட மாலை 
குமுறுவிப்‌ புருதி குன்மங்‌ குடல்வலி மீழை காசம்‌ 
கிமிரொணா திருத்தும்‌ வெட்டை நீர்ப்பிர மேகமெல்லாம்‌ 
எமையடை யாம லேகுன்‌ றெறிந்தவன்‌ கைவேல்‌ காக்க 


(இ-ள்‌) டமருகத்தின்‌ அடிபோல்‌ வருத்தம்‌, செய்யும்‌ 
தலையிடி, கண்டமாலை, குமுறும்‌ விப்புருதி, குன்மம்‌, குடல்‌ 
வலி, ஈழை, காசம்‌, நிமிர முடியாதபடி குந்த வைக்கும்‌ 
வெட்டை, நீர்ப்பிரமேகம்‌ முதலிய வெல்லாம்‌ எம்மை 
அடையாமலே குன்றெறிந்த குமரவேளின்‌ கைவேல்‌. 
காக்க !; 


(ப-ரை.) டம 
உடுக்கை அடிபோ 


17 


ரகத்து அடிபோல்‌ நைக்கும்‌ தலையிடி - 
ல்‌ துன்புறுத்தும்‌ தலையிடி; கண்ட 


51 


மாலை-, குமுறு விப்புருதி - குமுறிப்‌ (பெருத்த வலி விளை 
விக்கும்‌) சிலந்திப்புண்‌ ; குன்மம்‌-, குடல்வலி - குடல்‌: 
நோய்‌; ஈழை-கப நோய்‌; காசம்‌ - காச நோய்‌; நிமி 
ரொணாது இருத்தும்‌ வெட்டை - நிமிர முடியாதபடி படுக்கை 
யாக்கும்‌ வெப்ப நோய்‌; நீர்ப்பிர மேகம்‌ எல்லாம்‌ - நீர்‌ 
கோத்த மேக வியாதிகள்‌ (முதலிய) அனைத்தும்‌ ; எமை 
அடையாமலே - எம்மை அணுகாதபடி ; குன்று எறிந்தவன்‌ 
கைவேல்‌ காக்க - கிரவுஞ்சமலை பீளந்த பெருமான்‌ திருக்கை 
வேல்‌ காத்தருள்வதாக, (எ-று.) 


தலையிடி - ஒற்றைத்‌ தலைவலி யெனினுமாம்‌ ; கண்ட 
மாலை - வாத பித்த சிலேத்துமங்கள்‌, மேதஸ்‌ எனும்‌ 
தாதுவை மேவும்‌; அதனால்‌ பீழையான மாமிச தாது 
பெருகும்‌ ; அது கழுத்தின்‌ நரம்புகளிலும்‌, கண்களிலும்‌, 
அரைகளிலும்‌ கெட்டியாகி, நெல்லிக்காய்‌, சிறு கத்தரிக்‌ 
காய்ப்‌ பிரமாணத்தில்‌ மினுமினுத்துத்‌ தோன்றும்‌ ; கட்டிகள்‌ 
ஆக மாலை போல்‌ கண்டத்தைச்‌ சுற்றிவரும்‌ நோய்‌ இது ; 
உடைந்தாலும்‌ சில ஆறாதன : இதுவே அரையில்‌ வந்தால்‌ 
அரையாப்பு என்பர்‌. 


குன்மம்‌ - ஏப்பம்‌, மலபந்தம்‌, துர்ப்பலம்‌, குடல்‌ 
இரைச்சல்‌, உப்பசம்‌, வயிற்றுவலி, அதீரணம்‌, அசதி 
முதலியன அளிக்கும்‌ இக்குன்ம நோய்‌ பல வகை. 


காசம்‌ - அரோச்கம்‌, இருமல்‌, கண்கள்‌ மின்மினி 
பறப்பனபோல்‌ ஆதல்‌, முதுகு மார்பு விலா முதலிய இடங்‌ 
களில்‌ நோய்‌ உண்டாதல்‌, வெண்கலத்‌ 'தொனிபோல்‌ 
தொண்டையில்‌ ஒலி, வாயில்‌ கோழை முதலிய்ன தோன்றி 
உபத்ரவிக்கும்‌ இது, வாத காசம்‌, பித்த காசம்‌, சிலேத்தும 
காசம்‌, ரத்த காசம்‌, க்ஷய காசம்‌ எனப்‌ பலவகை. 


குன்று எறிந்த செய்தி :--மாயையின்‌ முக்‌ குணங்கட்கு 


மூலம்‌ அகங்காரம்‌ ; அந்த அகங்காரத்தில்‌ இருந்து பிரதி 
பலித்த அண்டங்கள்‌ பல, அந்த அண்டங்கட்கு அதிபதி 


52 


ஆணவம்‌ ; அந்த ஆணவத்திற்கு உறவாகியுளது முக்குண 
விகற்ப அகங்கார கடினம்‌. பிண்டத்திலிருந்து பேதுறுத்தும்‌ 
அந்தக்‌ கடினத்தை, அறுமுகப்‌ பரமன்‌ ஞான சக்தியால்‌ 
அழித்தனன்‌ என்பது சொருபச்‌ செய்தி. 


அந்த அகங்கார கடினம்‌, அண்டத்தில்‌ கிரவுஞ்சன்‌ 
என்னும்‌ பெயருடன்‌ அசுர குலத்தில்‌ பிறந்தது ; சூரபன்ம 
னிடம உறவு பூண்டது; மலை வடிவு தாங்கி, மாய வித்தை 
.களால்‌ முனிவர்‌ தேவர்களை ம்யக்கியது ; இரக்கம்‌ இல்லா 
மல்‌, என்றும்‌ இம்‌ மலையாகவே இரு என்று அகத்தியரால்‌ 
சாபம்‌ பெற்றது; அந்‌ நிலையிலும்‌ எவர்க்கும்‌ அவதி 
விளைவித்த அம்மலையை வேலால்‌ அழித்தனன்‌ விமலன்‌ 
என்பது தடத்தச்‌ செய்தி. ட்‌ 

மாயா மலையைத்‌ துகளாக்கிய இறைவன்‌ வேல்‌, 
கண்ணுக்குத்‌ தெரியாமல்‌ வந்து பாதிக்கும்‌ கடிய கொடிய 
நோய்களிலிருந்து காப்பளிப்பதாக என்பது கருத்து. (17) 


இணக்கமில்‌ லாத பித்த வெரிவுமா சுரங்கள்‌ கைகால்‌ 
முணத்கவே குறைக்குங்‌ குஷ்ட மூலவெண்‌ முளைதீ மந்தம்‌ 
சணத்திலே கொல்லுஞ்‌ சன்னி சாலமென்‌ றறையு மிந்தப்‌ 
பிணிக்குல்‌ மெனையா ளாமற்‌ பெருஞ்சத்தி வடிவேல்‌ காக்க. 18 


(இ-ள்‌) தன்‌ அளவிற்‌ பொருந்தா 3 ரிவு, 
பெருஞ்‌ சுரங்கள்‌, கைகால்களை உள்வதாயும் கறைக்‌ 
கும்‌ குஷ்டம்‌, வெண்முல முளை, தீமந்தம்‌, விரைவிற்‌ 
கொல்லும்‌ சன்னிசாலமென்று சொல்லப்பட்ட இந்த நோய்‌ 
வகைகளெவையும்‌ என்னை மேற்கொள்ளாமல்‌ பெரும்‌ சத்தி 
வடிவேல்‌ காக்க !; 


(ப-ரை.) இணக்கம்‌ இல்லாத பித்த எரிவு - கட்டுப்‌ 


பாடு இல்லாமல்‌ பெருகும்‌ பித்த எரிச்சல்‌; மா சுரங்கள்‌ - 


பெரிய ஜுர உபாதைகள்‌; கை கால்‌ முணக்கவே குறைக்‌ 


கும்‌ குஷ்டம்‌ - கை கால்கள்‌ முடங்கும்படிச்‌ செய்கின்ற. 


ஆ 


59 


குஷ்ட ரோகம்‌; மூல வெண்முளை - வெண்ணிறமான 
மூலமுளை ; தீமந்தம்‌ - அஜீரணம்‌ ; சணத்திலே கொல்லும்‌ 
சன்னி சாலம்‌ என்று அறையும்‌ - கணத்தில்‌ மரணம்‌ 
வருவிக்கும்‌ சன்னிகளின்‌ வகைகள்‌ என்று (பயங்கரமாகச்‌) 
சொல்லப்பெறும்‌ ; இந்தப்‌ பிணிக்குலம்‌ - இந்த நோய்கள்‌ ; 
எனை ஆளாமல்‌ - அடியேனை அடிமை கொண்டு ஆட்சி 
நடத்தாதபடி ; பெரும்‌ சத்தி வடிவேல்‌ காக்க-; (எ-று.) 


பிணித்தல்‌ பற்றி, உடலில்‌ வரும்‌ நோய்கட்குப்‌ பிணி 
கள்‌ என்று பெயர்‌. அடிமை கொண்டு இறைவன்‌ ஆள 
வேண்டிய இந்த யாக்கையை, பிணிகள்‌ அடிமைப்படுத்தி 
ஆட்சி செய்வது மரபல்லவே. இவைகள்‌ என்னைப்‌ பாதிக்‌ 
.. காதபடி, பேராற்றலுடைய வடிவேல்‌ என்னைப்‌ பேணுவதாக 
என்றபடி. 


கர்மத்தால்‌ நோய்கள்‌ வரும்‌ ; காரணத்தாலும்‌ வருவ 
சில: அகால உணவு, அமித போகம்‌, அவைதிக ஒழுக்கம்‌, 
ஆதியவற்றால்‌ வருவனவற்றைக்‌ காரணம்‌ பற்றிய நோய்கள்‌ 
என்பர்‌ வாகட நூற்களில்‌, இவைகளைத்‌ தவிர்க்க வகை 
யான உயர்ந்த மருந்து முறைகள்‌ பல உள. 


கர்மத்தால்‌ வரும்‌ பிணிகளைத்‌ தவிர்க்க எவராலும்‌ 
ஆவதில்லை ; வக்தெனே அவைகள்‌ வருத்தா வண்ணம்‌, 
வேல்‌ வந்து வாழ்விப்பதாக என்பது கருத்து. பிணிக்கும்‌ 
பிணிக்‌ கூட்டத்தை ஒழிக்கும்‌ அப்பெரும்‌ சத்தி, வடி 
வேலுக்குத்தான்‌ உண்டென்பதை சொற்‌ போக்காலும்‌ 
தொனிப்பொருளாலும்‌ தோன்றக்‌ கூறினார்‌. (18) 


தவனமா ரோகம்‌ வாதஞ்‌ சயித்திய மரோச கம்மெய்‌ 
சுவறவே செய்யு மூலச்‌ சூடிளைப்‌ புடற்று விக்கல்‌ 
அவதிசெய்‌ பேதி சீழ்நோ யண்டவா தங்கள்‌ சூலை 

எவையு மென்னிடத்‌ தெய்தாம லெம்பிரான்‌ நிணிவேல்‌ காக்க. 19 


(இ-ள்‌) தாகமிகுகின்ற பெரு நோய்‌. வாதம்‌, சயித்‌ 
தியம்‌, அரோசகம்‌, உடம்பை வறளச்‌ செய்யும்‌ மூலச்சூடு, 


54 


இளைப்பு, உடற்றுவிக்கல்‌ துன்பம்‌ செய்கின்ற பேதி; சீழ்‌ 
நோய்‌. அண்ட வாதங்கள்‌, சூலை, முதலியவைகளும்‌ 
என்னிடத்துச்‌ சேராமல்‌ எமது பிரானுடைய திண்ணிய 
"வேல்‌ காக்க !; 

.... (ப-ரை.) தவன மா ரோகம்‌ - நாவரட்சி மிக்க நோய்‌ ; 
வாதம்‌ - வாதநோய்‌ ; சயித்தியம்‌ - சீதளம்‌; அரோசகம்‌ - 
பசியின்மை, மெய்‌ சுவறவே செய்யும்‌ மூலச்சூடு - உடலை 
வற்றலாக்கும்‌ மூலச்சூடு இளைப்பு-, உடற்று விக்கல்‌ - 
வருத்துகின்ற வீக்கல்‌ ; அவதிசெய்‌ பேதி - துன்புறுத்தும்‌ 
பேதி; சீழ்‌ நோய்‌ - சிழ்‌ பிறப்பிக்கும்‌ நோய்‌: அண்ட 
வாதங்கள்‌ - வாதத்தால்‌ வரும்‌ பீஜ நோய்கள்‌; சூலை 
எவையும்‌ - சூலை முதலிய எவ்வகை நோய்களும்‌ ; என்‌: 
இடத்து எய்தாமல்‌ - என்‌ உடலில்‌ நேராதபடி ; எம்பிரான்‌ 
திணிவேல்‌ காக்க - எம்‌ உள்ளம்‌ . அகலாத எம்மான்‌ திட்ப 
வேல்‌ காப்பாற்றுவதாக, (எ-று.) 

தவனம்‌--எவ்வளவு நீர்‌ பருகினாலும்‌, 
நாவரட்சியைத்‌ தரும்‌ நோய்‌. 
சூலை--முறிச்சூலை, நிதம்பச்‌. சூலை, பக்கச்‌ சூலை, 
கர்ப்பச்‌ சூலை, வாயுச்‌ சூலை, வாதரீர்ச்‌ சூலை, சுக்ல ப்ரமேக 
சூலை, எலும்புச்‌ சூலை.-மூல பாண்டுச்‌ சூலை, வாதபாண்டுச்‌ 
சூலை முதலிய பலவகை யென்பார்‌. | ப 


கமைப்புறு கிரந்தி வீக்க ஈணுகிடு பாண்டு சோபம்‌ 
அமர்த்திடு கருமை வெண்மை யாகுப.. றொழுநோய்‌ கக்கல்‌ 
இமைக்குமுன்‌ னுறுவ லிப்போ டெழுபுடைப்‌ பகந்த ராதி 
இமைப்பொழு தேனுமென்னை யெய்தாமலருள்வேல்‌ காக்க. 2௦ 
(இ-ள்‌) நமைச்சலுடைய கிரந்தி வீக்கம்‌, பொருந்தும்‌ 
பாண்டு, சோபம்‌ அமர்த்தியிடும்‌ கருமை வெண்மை நிறங்‌ 
களையுடைய பல விதமாகிய தொழுநோய்கள்‌, கக்கல்‌, 
சடுதியில்‌ வரும்‌ வலிப்பு, புடை எழும்‌ பகந்தரம்‌ முதலிய 
நோய்கள்‌ ஒரு கணமேனும்‌ என்னைச்‌ சேராமல்‌ அருள்வேல்‌ 


- கர்க்க ! 


அடங்காத 


Hs 


55. 


(ப-ரை.) மைப்பு உறு கிரந்தி - நமைச்சல்‌ உண்டாக்‌ 
கும்‌ கிரந்தி நோய்‌ ; வீக்கம்‌ நணுகிடு பாண்டு - (உடலில்‌) 
வீக்கம்‌ விளைவிக்கும்‌ பாண்டு ரோகம்‌; சோபம்‌ அமர்த்‌ 
திடும்‌ - சோர்வை விளைவிக்கும்‌; கருமை வெண்மை ஆகு 
பல்‌ தொழுநோய்‌ - கருமை வெண்மை நிறமாக உண்டாகும்‌ 
பல விதமான குஷ்டங்கள்‌ ; கக்கல்‌ - வாந்தி; இமைக்கு 
முன்‌ உறு வலிப்போடு - இமைப்பதற்கு முன்‌ உண்டாகும்‌ 
இழுப்பு நோயுடன்‌; எழு புடை பகந்தர ஆதி - விம்மிக்‌ 
குத்தி (வலியுண்டாகும்‌) பவுத்திரம்‌ முதலான நோய்கள்‌, 
இமைப்‌ பொழுதேனும்‌ என்னை எய்தாமல்‌ - இமைப்பொழுது 
கூட என்னை வந்து பாதிக்காதபடி ; அருள்வேல்‌ காக்க - 
கருணையுடைய வேல்‌ (வந்து) காப்பாற்றுவதாக, (எ-று). 


பதினெட்டாம்‌ பாசுரத்தில்‌ சொன்ன குட்டம்‌ வேறு ; 
இங்கு உரைத்தது வேறு என உணர்க. சோமகாந்தன்‌, 
தக்கன்‌, உருக்குமாங்கதன்‌ முதலினோர்‌, முனிவர்கள்‌ 
அருளியபடி இறைவனை வழிபட்டுத்‌ தொழு நோய்‌ தவிர்ந்த 
வரலாறுகளை விநாயக புராணம்‌ விரித்து உரைக்கின்றது. 
அது கொண்டு, திருவருள்‌ துணையால்‌ தான்‌ இந்‌ நோய்‌ 
தீரும்‌ என்றறியப்‌ பெறும்‌, 


இயற்கையாகக்‌ கண்களை யிமைக்கும்‌ கால அளவு, 
இமையெனப்‌ பெற்றது. அவ்வளவு சிறிய கால அளவு 
பாதித்தாலும்‌, என்‌ சிந்தனை அந்‌ நோயின்பால்‌ சேரும்‌ ; 
அங்ஙனம்‌ நேருமெல்‌, அந்‌ நேரம்‌ வரை நின்பால்‌ சிந்தனை : 
நீங்கிவிடும்‌. அவ்வண்ணம்‌ ஆகாதபடி . அருளே உருவான 
வேல்‌, கடைக்கணித்து என்னைக்‌ காப்பதாக என்பது 
கருத்து, ன (40) 


பல்லது கடித்து மீசை படபடென்‌ .றேதுடிக்க 

கல்லினும்‌ வலிய நெஞ்சங்‌ காட்டியே யுருட்டி நோக்கி 
எல்லினுங்‌ கரிய மேனி யெமபடர்‌ வரினு மேன்னை 

இல்லையிற்‌ ரர காரி ஓம்ஐம்‌ ரீம்வேல்‌ காக்க. 21 


56 


(இ-ள்‌) பல்லைக்கடித்து, மீசை படபட என்றுதுடிக்க, 
கல்லினும்‌ வலிதாய்க்‌ கடிய நெஞ்சம்‌ காட்டி. கண்களை 
உருட்டி விழித்து, இரவைக்‌ காட்டினும்‌ கரிய மேனியுடைய 

யமதூதர்கள்‌ வந்தாலும்‌ என்னை விரைவாக தாரகாரி 
-பினது ஓம்‌ ஐம்‌ ரீம்‌ வேல்‌ காக்க !; | 


ப (ப-ரை ) பல்லது கடித்து - பெருங்‌ கோப அடை 

பாளமாகப்‌) பற்களை (நற நற என்று) கடித்து; மீசை பட 
பட என்றே துடிக்க-, கல்லினும்‌ வலிய நெஞ்சம்‌ காட்டியே - 
கல்லினும்‌ இறுகிய மனத்தைக்‌ காட்டி; உருட்டி நோக்கி - 
“கண்களை உருட்டி விழித்து ; எல்லினும்‌ கரியமேனி எமபடர்‌ 
வரினும்‌-, இருளைவிடக்‌ கருத்த மேனியரான எமதூதர்கள்‌ 
வந்தாலும்‌, தாரகாரி - தாருகாசுரனை அழித்த தற்பரனுடைய 
ஓம்‌ ஐம்‌ ரீம்‌ வேல்‌-, ஒல்லையில்‌ என்னைக்‌ காக்க - அதி 
விரைவில்‌ வந்து அடியேனைக்‌ காப்பதாக, (௭-று.) 


முன்செய்‌ வினை யிங்ஙனே வந்து மூண்டது. பிராரத்துவ 
வினையின்‌ பயனை அனுபவித்து, அருந்‌ தவம்‌ செய்து பேறு 
பெற வந்த உடல்‌ இந்த உடல்‌, இந்த நிலை போதும்‌. 
இனியும்‌ வினைவிளைவு வேண்டா, வாக்கு மனம்‌ காயத்தை 
இறைவனிடமே வாழவைப்பம்‌ எனத்‌ துணிந்து செயலாற்றி 
உய்யவேண்டும்‌ இந்த உயிர்‌, 

அங்ஙனம்‌ இன்றி, உலகம்‌ நித்யம்‌, என்றும்‌ இருக்கும்‌ 
இந்த உடல்‌ என்று நம்பி, சுகபோக உறவில்‌ சொக்கிப்‌. 
பல்லிளிக்கும்‌ பாவத்தால்‌ ௩ரை திரை மூப்பு ஈண்ணுகின்றது. 
அறக்கடவுள்‌, இனியிவன்‌ பூமிக்குப்‌ பாரம்‌ என்று எண்ணு, 
கின்றது. 
கட்டளைப்படி வருகின்றார்‌ காலதூதர்கள்‌. சுவாசத்தைச்‌ 
சூக்கும பாசத்தால்‌ கட்டி யீர்த்து, கொண்டு போன்‌ 
ஆன்மாவை. அவதி நரகம்‌ பலவற்றை அனுபவிக்கச்‌ 
செய்கின்றார்‌. பதத 

அதன்பின்‌ பிரமன்‌, வீனை யளவிற்குத்‌ தக்கபடி, 


தட 


நீட்டும்‌ பிறப்பில்‌ கூட்டுவன்‌. பட்டதை மறந்து, மட்டரக .. 


- 


அ 


57 


மான மதியால்‌, பழைய வாசனையிலேயே ஆன்ம உணர்வு 


படரும்‌. மீட்டும்‌ ன்‌ பின்‌ பிரமன்‌ படைப்பு ; 
தூதா ; அத்‌ த ட்ப 
இங்ஙனே தொடர்கின்றது இறப்பும்‌ பிறப்பும்‌: 

“கலக யமன்விடு தூதர்‌ பிடித்திரு கைகள்‌ சலித்தனரால்‌ 
கருவள ரச்சும வாபெரு நோயால்‌ கருத்தனை தொத்தனரால்‌- 


அலகறு ந்‌ ல்‌ ர்‌ யாத்துயர்‌ ள்‌ i 
தந்தையர்‌ பெற்றுவன த்தழி [கொண்டனரால்‌. 


அ்லவையக் பண்ட்‌ கல்தாண்‌ இல்லாகி 0 க்‌ 


[தன ரால்‌: . 


பலமுறை நரகு புகுந்தடை துயரயல்‌ பார்த்து வெறுத்தன ஸ்வ 
பந்து ஜனங்கள்‌ சிதேகர்‌ சிசுக்கள்‌ பதைத்து ள்‌ த 
உலகம்‌ உதித்திடு நாள்முதல்‌ உடை ஒழிந்து கல்‌ 
ஓகெடு வாய்பல பேர்கள்‌ நடுங்க உருக்கொளல்‌ என்னழகே'” 
என்றபடி ஆகின்றது. இறப்பால்‌ பிறப்பால்‌ : வருகின்ற 
இழிவு. இங்ஙனம்‌ பலர்‌ சலிக்க, வந்து பிறந்திறந்து 
ஊசலாடுகிறது உயிர்‌. 2 ப 


எத்தனை தரம்‌ வர்களைப்‌ பற்றுவது * இது என்ன 
தொல்லை ! அறு அத்றரம்‌ தூதர்கட்கு அதிகரிக்கின்றது . 
பெருஞ்சினம்‌ பெருகுகின்றதி. - | 

பல்‌ கடித்தும்‌ படபடக்கின்றது மீசை, இரக்கமே 
யில்லாமல்‌, மாபெருங்‌ கல்லாக இறுகிவிடுகின்றது மனம்‌. 
உரிய. தம்‌ கண்களை உருட்டி. விழிக்கின்றனர்‌. கோபக்‌ 
கொதிப்பேறிக்‌ கன்னங்‌. கறேலென்று கறுத்துவிடுகின்றது 
தேகம்‌. அலமருகின்றது அறிவு. ல்‌ யாரை யென்ற 
சிந்தனையும்‌ பறந்து விடுகின்றது. ஆயுள்‌. முடிந்ததா! அது 
போதும்‌ என்று பாழும்‌ ஆத்திரத்தோடு வந்து ஆன்மாவைப்‌ 
ப்றறுவா. ட்‌ 3 i 

அறிவு தொடங்கிய நாள்‌ முதல்‌, அமலனையே யான்‌ 


... ஆராதித்தேன்‌! அறிந்தாரேல்‌ இதனை, அடியேன்‌ முன்‌ 
தூதர்‌ அணுகார்‌. பகுத்துப்‌ பாராதே என்னைப்‌ பற்ற வரு 


வராயின்‌, யான்‌ செய்வது யாது? 


58 


பயிலும்‌ தவ முனிவர்க்கு, அன்று எமனா யிருந்த பாவ 
தாரகன்‌ உயிரைப்‌ பருகி, உலகிற்கு விடுதலை யளித்தது 
ஓம்‌ ஐம்‌ ரீம்‌ வேல்‌. ்‌ 


அந்த சித்பர அற்புத தெய்வத்‌ திருவேல்‌, யமபட 
தரிசன அபாய சூழ்நிலையில்‌, என்‌ முன்‌ வந்து இடர்‌ தவிர்ப்ப 
தாக என்று வேண்டியபடி . 


கருமை மின்னும்‌ உடலினர்‌ என்பார்‌, “£ எல்லினும்‌ 
கரிய மேனி'' என்றார்‌. படர்‌ - தூதர்‌; வட சொல்‌. வரினும்‌ 
என்ற இடத்து உம்மை, பெரிதும்‌ என்னிடம்‌ வாரார்‌ என்னும்‌ 
எதிர்மறைப்‌ பொருளைப்‌ பயந்தது. தாரக ஹரி - தாரகாரி ; 
வட சொல்‌. 


ஓம்‌ - காப்பு, ஐம்‌- தலைமை; ரீம்‌ - உக்ரம்‌; இம்‌ 
முன்றுமாக வந்து உதவுவது வேல்‌ எனவும்‌, மற்று, ஓம்‌ - 
பரமாத்ம ரூபம்‌. ஐம்‌ - வாக்கு ரூபம்‌; ரீம்‌ - நிலரூபம்‌ 
எனவுமாம்‌ ; அருமையான இம்‌ மூன்றுமான வேல்‌ எனவரும்‌ 


'அநுபவப்‌ பொருள்‌ நுட்பத்தை, உயர்ந்த குரு முகங்கொண்டு 
உணர்க. 


மண்ணிலு மரத்தின்‌ மீது மலையிலு நெருப்பின்‌ மீதும்‌ 
தண்ணிறை ஜலத்தின்‌ மீதுஞ்‌ சாரிசெய்‌ யூர்தி மீதும்‌ 
விண்ணிலும்‌ பிலத்தி னுள்ளும்‌ வேறெந்தவிடத்து மென்னை . 
கண்ணி வந்தருளார்‌ சஷ்டிநாதன்‌ வேல்‌ காக்க காக்க, 22 


(இ-ள்‌) மண்ணிலும்‌, மரத்தின்‌ மேலும்‌, மலையிலும்‌, 
நெருப்பின்மேலும்‌, குளிர்ச்சி நிறைந்த ஈீரின்‌ மேலும்‌, 
ஊர்ந்து செல்லும்‌ ஊர்தியின்‌ மேலும்‌, ஆகாயத்திலும்‌, 


பாதாளத்திலும்‌, வேறே எந்த இடத்திலும்‌, பொருந்தி வந்து. 


என்னை அருள்‌ நிறையும்‌ சஷ்டி நாதனுடைய வேல்‌ காக்க !; 
காக்க !!; 


(ப-ரை ) , மண்ணிலும்‌-, மரத்தின்‌ மீதும்‌-, மலை 
யிலும்‌-, நெருப்பின்‌ மீதும்‌-, தண்‌ நிறை ஜலத்தின்‌ மீதும்‌ - 


ு 


59 


குளிர்ச்சி நிறைந்த நீரிலும்‌ ; சாரி செய்‌ ஊர்தி மீதும்‌ - ஏறிச்‌ 
செலுத்தும்‌ ஊர்திகளிலும்‌ ; விண்ணிலும்‌ - ஆகாயத்திலும்‌ ; 
பிலத்தின்‌ உள்ளும்‌ - பாதலம்‌ நோக்கிய குகைகளிலும்‌ ; 
வேறு எந்த இடத்தும்‌ - இன்னும்‌ வேறு எந்த இடங்களிலும்‌ ; 
என்னை நண்ணி வந்து - அண்மையில்‌ வந்து அடியேனை ; 
அருள்‌ ஆர்‌ சஷ்டி நாதன்‌ வேல்‌ காக்க காக்க - கருணே 
Ay சஷ்டி நாதன்‌ கைவேல்‌ என்றும்‌ காத்தருள்வதாக, 
எ-று.) : , 


நம்பன்‌ எழிபாட்டுச்‌ சிந்தனையில்‌ நடந்து செல்லும்‌ 
போது, இரவிலும்‌ பகலிலும்‌ காலில்‌ நச்சுக்‌ கல்‌ பொத்தா 
மல்‌, மேடு பள்ளங்களில்‌ தடுக்கி வீழாமல்‌, வைகறையில்‌ 
மலர்‌ பறிக்கும்‌ காலங்களில்‌, வண்டு முதலிய பூச்சுக்‌ 
கடிகள்‌ வாராமல்‌ பழவர்க்கம்‌ ஏறிப்‌ பறிக்கும்‌ காலங்களில்‌ 
மரக்கிளைகள்‌ முறியாமல்‌, பனியால்‌ பழுது விளையாமல்‌, 
மலையேறிச்‌ சறுக்கி விடாமல்‌, வேள்வி. தீபாராதனை, 
விளக்கேற்றல்‌ முதலிய அமயங்களில்‌ தீயால்‌ துன்பம்‌ 
நிகழாமல்‌ நீராடும்போது அதிக குளிர்ச்சி, ஆழம்‌ ஆதிய 
வற்றால்‌ அபாயம்‌ ஆகாமல்‌, பாடு. துட்ட தேவதைகளின்‌ 
பார்வை முதலியவற்றால்‌ விண்ணிலிருந்து விபத்து விளையா 
மல்‌, குகைகளுள்‌ புகும்‌ நேரத்தில்‌ விட ஜெந்துக்கள்‌, விஷ 
ஆவி, இருள்‌ கவ்வித்‌ திசை மாறல்‌ ஆதிய திடுக்கிடும்‌ நிலை 
நேராமல்‌, நாடு, காடு. நகர்‌, ஆறு, குளம்‌, கிணறு முதலிய 
எந்த இடங்களிலும்‌ இறைவனையே எண்ணி ஆராதிக்கும்‌ 
அடியேனை, அருள்‌ நிறைந்த நாதன்‌ வேல்‌ அணுகி வந்து 
அருள்‌ பாலிப்பதாக என்றபடி. 


ச்ஷ்டி என்பது, திங்கள்‌ தோறும்‌ நேரும்‌ வளர்பிறை 
தேய்பிறைகளின்‌ ஆறாம்‌ நாடகு அமைந்த பெயர்‌. எனினும்‌, 
வளர்பிறை சஷ்டிக்கு ஆக்கம்‌ அதிகம்‌ ; அதனினும்‌ ஐப்பசி 
. வளர்பிறை சஷ்டிக்கே அதிக பெருமை. இந்த நாட்களில்‌ 
குகப்‌ பரம குமரனை ஆராதிப்பவர்தம்‌ அசுர உணர்வு 
அழியும்‌. ஓங்கார தெய்வத்தின்‌ ஒளி, உணர்வில்‌ உதயமாம்‌ 
அக்காலங்களில்‌ அன்புமிக்க, வைகறையில்‌ நீராடி, 


60 


அதுஷடித்து, விரதம்‌ மேற்கொண்டு, வரத முருகப்‌ பெரு 
மானை வழிபடுகின்றார்‌ மேலோர்கள்‌. 


அந்த ஆறுநாளும்‌, - சூராதியரை யடர்த்த நாள்கள்‌ ; 
அதுவே பிண்டத்தில்‌ மல கண்டனம்‌ செய்யும்‌ காலம்‌. அக்‌. 
காலங்களில்‌, கந்தப்பிரான்‌ தரிசனம்‌ எங்கும்‌ கம்பீரமாகக்‌. 
காணப்‌ பெறும்‌. ஆதலின்‌, “சஷ்டி நாதன்‌'' என்றார்‌. 
றையருள்‌ வடிவன்‌ ஆதலின்‌, “அருளார்‌' என அடை 
கொடுத்து ஓதினார்‌. ஐம்பூதங்கட்கும்‌. வேதங்கட்கும்‌, பிற 
எவர்க்கும்‌ உயிர்ப்பா மிருந்து உதவுவோ னாதலின்‌, 
"நாதன்‌'' என்றார்‌. அருளார்‌ நாதன்‌ வேலும்‌ அருளுடைய: 
தாகலின்‌, அருளை வேலுக்கு அடையாக்கலுமாம்‌. 


வழிபாட்டுக்‌ காலங்களில்‌, மண்ணில்‌, மரத்தில்‌, 
மலையில்‌, நெருப்பில்‌. ரில்‌ ஊர்தியில்‌. விண்ணில்‌, 
பிலத்தில்‌, பிற இடங்களில்‌ தொடர்பு பிறக்கும்‌. விளம்பிய 
அத இடங்களில்‌ இடையூறு வினையின்‌. அறுமுகத்தை 
வழிபடத்‌ கீடையுளதாகும்‌. அங்ஙனம்‌ ஆகாதபடி, வேலின்‌ 
“ரப்பு வேண்டும்‌ என்றார்‌. 


யகரமே போற்சூ லேந்து நறும்புயன்‌ வேன்முன்‌ காக்க 
ரமே முதலா மீரா றம்பகன்‌ வேல்பின்‌ காக்க | 
சகரமோ டாறு மானோன்‌ றன்கைவே னடுவிற்‌ காக்க 
சிகரமின்‌ றேவமோலி திகழை வேல்‌ கீழ்மேல்‌ காக்க. 23 


(இ-ள்‌) ய5ர எழுத்துப்‌ போல்‌ முத்தலையுள்ள 
கூலத்தை ஏந்திய மணங்கொண்ட தோள்களையுடையோனது 
வேல்‌. முன்‌ (பக்கத்திற்‌) காக்க!; அகர முதலாகிய. 
பன்னிரண்டு கண்களையுடையோனது வேல்‌. பின்‌ காக்க !; 
சகர எழுத்து முதலாக றெழுத்தாயினவனுடைய . 
கைவேல்‌ நடுவிற்‌ காக்க !; ச்ம்‌ ஒன விபி தேவ 
மோலியினது விளங்கும்‌ தெய்வ வேல்‌ கீழிலும்‌, மேலிலும்‌ . 
காக்க !; 


61: 


7 


(ப-ரை.) யகரமே போல்‌ சூல்‌ ஏந்தும்‌ -ய எனும்‌ 


எழுத்தைப்‌ போன்ற வடிவுடைய முத்தலைச்‌ சூலத்தை, 


அந்திய; நறும்‌ புயன்‌ வேல்‌ முன்‌ காக்க - மணம்‌ கமழ்‌ 
திருத்‌ தோள்களையுடைய (முருகன்‌) திருக்கை வேல்‌ (என்‌) 
முன்பக்கத்தில்‌ காப்பதாக ; அகரமே முதலாம்‌ ஈராறு 
அம்பகன்‌ வேல்‌ பின்‌ காக்க- அ எனும்‌ எழுத்தை முதலாகக்‌ 
கொண்ட பன்னிரு கண்‌ பரமன்‌ வேல்‌ (என்‌) பின்புறத்தி 
லிருந்து காப்பதாக! சகர மோடு ஆறும்‌ ஆனேன்‌ தன்‌ 
கை வேல்‌ - ௪ எனும்‌ எழுத்துடன்‌ சேர்ந்த ஆறு எழுத்தை 
யும்‌ (தன்‌) பெயராகக்‌ கொண்ட பெருமானுடைய திருக்‌ 
கரத்து வேல்‌; நடுவில்‌ காக்க - (என்‌): இடையிலிருந்து 
காப்பதாக ; சிகரமின்‌ தேவ _ மோலி - சிகரம்‌: போல்‌ 
விளங்குகின்ற தெய்வ மகுடம்‌ தரித்த பிரானுடைய ; 
திகழ்‌ ஐ வேல்‌ கீழ்‌ மேல்‌ காக்க - விளங்கும்‌ முதன்மை 


வேல்‌ (என்னைக்‌) கீழும்‌ மேலும்‌ காப்பதாக, (எ-று). 


யகரமே போல்‌ சூல்‌' எனும்‌ இந்த உவமை, தமிழ்‌ 
மரபில்‌ புது நடை. இப்படியே “லகரமே போல்‌ காளிங்கன்‌ 
நல்லுடல்‌' எனும்‌ 25-ஆம்‌ பாட்டின்‌ உவமையும்‌ உணர்ந்து 
இன்புறத்‌ தக்கது. சூல்‌ - சூலம்‌ என்பதன்‌. பகுதி மாத்திர 
'மாய்‌ மின்றது; இது, முருகனது பன்னிரு . படைகளுள்‌ 
ஒன்று. முருகன்‌ *மணம்கமழ தெய்வத்து இளநலம்‌' 
காட்டுவோனாதலின்‌, “நறும்‌ புயன்‌', என்றார்‌. இப்பெயர்‌ 
முருகன்‌ என்பதன்‌ பொருளையும்‌, அனைத்தும்‌ அருளும்‌ 
அருள்‌ மணத்தன்‌ எனலையும்‌ அறிவிக்கின்றது. மணம்‌ 
கமழ்‌ கடம்பு வெட்சி யாதிய மலர்களை அணிந்த இயற்கைக்‌ 
கடவுள்‌ என்பதும்‌ ஒருவகை. ப 


அகரம்‌ முதல்‌ ஒள வரையுள்ள உயிரெழுத்துப்‌ 
பன்னிரண்டும்‌, திருமுகத்தில்‌ அமைந்த பன்னிரண்டு 
 கண்களாகவுடைய பரமன்‌ அவன்‌ என்பதால்‌, தண்ணளி 
“மிக்க தமிழ்‌, கந்தப்பரமன்‌ கண்கள்‌ எனல்‌ ௩ம்‌ கருத்தைக்‌ 
- கனிவிக்கின்றது. “பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை 
. தோன்றும்‌'" எனும்‌. தமிழ்‌ மறை இங்கு எண்ணத்தகும்‌. 


சீ 


62. 


பன்லீருமிரும்‌, பதினெட்டு மெய்கள்‌ மேல்‌ ஏறி 
அவைகளை இயங்கச்‌ செய்வது ' போல்‌, பரமன்‌ அருட்‌. 
கண்கள்‌ பன்னிரண்டும்‌. இனிய தன்‌ மெய்களெனக்‌ 
கொண்ட எவ்வுயிர்மேலும்‌ ஏறி, என்னைக்காண்‌ ; பிறகு. 
உன்னைக்காண்‌ ! என்று உணர்த்தி அவைகளை உயிர்க்கச்‌ 
செய்கின்றன என உணர்க. 


. ஆறேழுத்தாகிய ஷடக்ஷரம்‌ பிரயோகிக்கப்பட்டிருத்‌. 
தலைக்‌ கண்ணுறுவார்‌, திருமுருகாற்றுப்படை யுரையில்‌, 
ஆறெழுத்து மந்திரம்‌, “நமக்குமாராய'' என நச்சினினார்க்‌. 
கினியர்‌ வரைந்தது தானோ என்று மயங்குவரோ ? சிலர்‌: 
மூடக்ரம்‌ '' என எழுத அறியாது, '“ ஜடாக்ஷரம்‌ '' என 
எழுதுகின்‌ றனர்‌ ; அவர்க்கு யாது கூறலாம்‌ ?'' என்பர்‌: 


ஆறிரு தடந்தோ எண்ணல்‌ ஆறெழுத்‌ தினையு மோதில்‌ 
வேறொரு பிணிபோ மென்கை வியப்பதோ பிதவஷியென்னும்‌: 
மாறரும்‌ அநாதி நேசயும்‌ மாறி வேதாக மங்கள்‌ 
கற்கும்‌ இன்ப வீட்டில்‌ குடிபுகுந்‌ திருப்ப ரன்றே 


என்னும்‌ சிவப்பிரகாச சுவாமிகள்‌ அருளிய சீகாளத்தி' 
பராண ஈக்கீரச்‌ சருக்கம்‌, ஆறெழுத்தின்‌ அருமையை 
அறிவிக்கின்றது, ப 


. ம வணபவ என்பது, ஸ்ரீ வல்லி தேவசேனைத்‌ தேவியர்‌ 
மேற்கொண்ட சடக்கரம்‌; தாயர்‌ ம ற்கொண்ட. 
ஆறெழுத்தையே, சேய்கள்‌ கொள்வது நலம்‌ என்று... 

பரும்பான்மையர்‌ இன்றும்‌ இதனையே கொண்டுளர்‌. 
்‌“ஏமருள்‌ சவ்வும்‌ ரவ்வும்‌ வவ்வும்‌ எங்கோமான்‌ 

மாமலி ணவ்வும்‌ பவ்வும்‌ வவ்வும்‌ எங்கோமான்‌ 


ஓமொடு ரியும்‌ ஐயுங்‌ க்லீயும்‌ எம்கோமான்‌ 
ஆமயம்‌ வெல்லும்‌ ஒளவும்‌ செளவும்‌ எம்கோமான்‌ ''' 


எனவரும்‌ திருவலங்கற்‌றிரட்டு இங்கு எண்ணத்தகும்‌. 


63 


சகர முதல்‌ ஆறும்‌ மாசில்‌ பதி; யகர மாவ(து) ஆவி: 
சரத தம பாசமாம்‌; எலாம்‌ 
திகழு மொழி மேல்‌ நிலாவு பொருள்‌ சரவ ணேசனான: 
நிருமல நமா வெனாகுமே; 
பகரிவை யொ(டு) ஓமும்‌ ஏறில்‌ நெடியதச மாம்‌; விசேட 
பலனுற அவாவும்‌ ஊழுளோர்‌, 
புகழும்‌ எதை யேனும்‌, வீர உறுதியொடு கோடியே செய்‌. 
புனித முறின்‌ வீடும்‌ ஆள்வரே ” 
என்று பிறிதோரிடத்தில்‌ பாடியுளர்‌ பாம்பன்‌. அடிகள்‌.. 
இதன்படி, ஓம்‌ எழுத்தான முதலெழுத்தை முன்‌ வைத்து, 
ஆறெழுத்தை . அதன்‌ பின்‌ வைத்து, ஆன்மாவான 
யகரத்தை அதன்‌ பின்‌ நிறுத்தி, பாசப்‌ படலமான நம 


என்பதை இறுதியில்‌ இருத்தி, சடக்கர தசக்கரமாக. 
அநுட்டிப்பர்‌ மேலோர்‌. 
உச்சியில்‌ பளபள என்று முருகன்‌ மகுடம்‌ என்றும்‌: 
மிளிர்வதாகலின்‌, '*சிகரமின்‌ தேவ மோலி'' என்றார்‌. 
வானவர்‌ கந்தகிரியில்‌ சூட்டி வணக்கம்‌ செய்யப்‌ பெற்ற. 
தாகலின்‌, அது, “தேவமோலி' எனப்‌ பெற்றது ; தேவர்க்கு, 
மகுடம்‌ போன்றவன்‌ எனினுமாம்‌. ன 
“ முடிசார்ந்த மன்னரும்‌ மற்றுமுள்ளோரும்‌ முடிவிலொசரு , 
_ பிடி சாம்பராய்‌ வெந்து மண்ணாவர்‌ '? 
என்று பட்டினத்தடிகளும்‌, 
“* செத்துப்‌ பிறக்கின்‌ ற தெய்வங்கள்‌ மணவாள | 
செங்கீரை யாடி யருளே :'? 
என்று பிள்ளைத்‌ தமிழும்‌, 
“ பிறந்திருக்கும்‌ தெய்வப்‌ பிணங்களைக்‌ கொண்டாடி. . 
அறந்தழைக்கும்‌ சோண கிரி யாரே--பிஜந்திறவா 


உம்மைப்‌ புகழ்ந்தே உமக்கடிமை யானபேர்‌ 
தம்மைப்‌ புகழ்வ தல்லல்‌ தான்‌ '? 


என அருணகிரியந்தாதியும்‌ விளம்பலின்‌ மோலியும்‌ வேலும்‌: 


64 


.முருகற்கே உடமை; புறப்‌ பொருள்‌ நூற்கள்‌ அவைகளைப்‌ 


பிறர்‌ மேல்‌ ஏற்றுதல்‌ உபசாரம்‌ என்க. 


வீஞ்சித மொழிதே வானை நாயகன்‌ வள்ளி பங்கன்‌ 

செஞ்சய வேல்‌ கிழக்கிற்‌ நிறமுடன்‌ காக்க வங்கி 

விஞ்சிடு திசையின்‌ ஞான வீரன்வேல்‌ காக்க தெற்கில்‌ 
எஞ்சிடாக்‌ கதிர்கா மத்தோ னிகலுடைக்‌ கரவேல்‌ காக்க.. 24 


(இ-ள்‌) இனிய மொழியுடைய தெய்வயானையம்மை 
யாரின்‌ நாயகர்‌ வள்ளியம்மையாரின்‌ பங்கர்‌ செவ்விய சய 
“வேல்‌ கிழக்குத்‌ திக்கில்‌ திறமுடன்‌ காக்க !; அக்கினித்‌ 
திசையில்‌ ஞானவீரனது வேல்‌ காக்க !; தெற்குத்‌ திக்கில்‌ 
குறைவில்லாத கதிர்காமத்தோனது பகைவெல்லும்‌ கை 
“வல்‌ காக்க !; 


(ப-ரை.) ரஞ்சித மொழி தேவானை நாயகன்‌ - இனிய 
“மொழி பகரும்‌ தேவயானையார்‌ மணவாளன்‌ ; வள்ளி 
பங்கன்‌ - வள்ளியம்மையார்‌ பங்கில்‌ இருப்பவன்‌; செம்‌ 
சயவேல்‌ - செம்மையை யுடைய வெற்றிவேல்‌ ; கிழக்கில்‌ 
திறமுடன்‌ காக்க - கீழ்த்‌ திசையில்‌ ஆற்றலுடன்‌ இருந்து 
அர௫ளவதாக ; அங்கி விஞ்சிடு திசையின்‌ - அக்கினியின்‌ 
ஆட்சி மிக்க தென்கிழக்குத்‌ திசையில்‌ ; ஞான வீரன்‌ வேல்‌ 
காக்க - ஞான வீரனுடைய வேல்‌ காப்பதாக; எஞ்சிடாக்‌ ; 
கதிர்காமத்தோன்‌ - பின்‌ வாங்காத கதிர்காமக்‌ கடவுளின்‌, 
இகல்‌ உடை கரவேல்‌ - பகையை அழிக்கும்‌ திருக்கை 
வேல்‌ ; _ தெற்கில்‌ காக்க - தெற்குத்‌ திசையில்‌ நின்று 
(என்னைக்‌) காப்பரற்றுவதாக, (எ-று.) 


பேசும்‌ மோனப்‌ பெருந்தேவி வள்ளியம்மை ; பேசா 
மோனப்‌ பேரன்னை தேவயானையார்‌ ; பேசாதார்‌ பேசினால்‌ 
ரஞ்சிதமா யிருக்கு மாதலின்‌, ''ரஞ்சித மொழி'' என்றார்‌. 
இடது பக்கத்திலிருக்கும்‌ மோன யானையை நாளும்‌ ஆளும்‌ 


முதல்வன்‌ ஆதலின்‌, '*நாயகன்‌'' என்றார்‌. 


ஓ 


65. 


அடியாரை ஆளத்‌ தூண்டிக்‌ கொண்டே யிருக்கும்‌. 
-ஈகையராதலின்‌; வலத்திலிருக்கும்‌ தேவியார்‌, வள்ளியார்‌ 
என்னு நாமம்‌ வாய்த்துளர்‌. அவர்‌ இட்ட பணியிற்‌ - பங்கு 
கொள்பவ னாதலின்‌, “வள்ளி பங்கன்‌' என்றார்‌. பாங்கன்‌ 
என்பது முதற்‌ குறைந்து பங்கன்‌ என ஆயது எனினுமாம்‌ ; 
அப்பொருளில்‌ பாங்கன்‌ - தோழன்‌ என்க. அகம்‌ போல்‌ 
முகம்‌ என்பர்‌; “வள்ளி யிதயாம்புயம்‌ அன்ன வதனாம்புய” 
என்ற கந்தரந்தாதியிற்‌ கண்டபடி. வள்ளியார்‌ தூய நினைவைப்‌ 
யுலனாக்கும்‌ திருமுகத்தான்‌ முருகன்‌ எனுமதனாலும்‌, “வள்ளி 
பங்கன்‌' எனும்‌ தொடர்‌, ஓதுவார்‌ உள்ளத்தை நெகிழ்விக்கும்‌ 
திண்ணம்‌. 5 
வித்தக வெற்றியில்‌ விளங்குவ தாகலின்‌, செம்‌ 
சயவேல்‌' என்றார்‌. தெய்வத்தைச்‌ சதா நினைவார்க்குத்‌ 
“திசை வேற்றுமை தோன்றா. யாத்திரையாளர்க்குச்‌ சில 
சமயம்‌ புரியாமையால்‌, திசைமாற்றம்‌ விளைவதுண்டு. 
அந்நிலையில்‌ கீழ்த்திசை நோக்கி வழிபாடு செய்ய நேரும்‌ ; 
அதன்‌ பயனாக, சிவபோகத்திற்கு அயலான போக அநுபவம்‌ 
போட்டியிடும்‌. ப 
என்‌ சித்தம்‌ அந்‌ நிலையில்‌ சிதையாதபடி, தேவியர்‌ 
- பெருமான்‌ வெற்றிவேல்‌, 'கிழக்கில்‌ திறமுடன்‌ காக்க' 
- நாற்பூத நடுவதான அக்கினியின்‌ ஆட்சி, என்‌ மேல்‌ 
- அதிகம்‌ பாய்ந்து அவதி விளையாதபடி, ஞானாக்கினி வீரன்‌ ' 
ஞான வேல்‌, தென்கீழ்த்‌ திசையினின்று புரந்தருள்வதாக 
என்றார்‌. ப 


கதிர்‌ - ஒளி ; காமம்‌ - வேட்கை ; அருள்‌ ஒளியில்‌ காதல்‌ 
. அளவிறந்தெழச்‌ செய்யும்‌ சொருப க்ஷேத்ரம்‌ கதிர்‌ காமம்‌. 

* சொருபந்தனை யுணரரச்‌ ஒளி திவளும்‌. திருவுருவை 
வருபந்தனை செயினும்‌ மதி மணவா அருள்‌ ௨உகவா 
கருபத்தனை கழல்வித்திடு கதிர்‌ காமம தடைதி ” 

. என்று கல்யாண முனிவர்க்கு அகத்தியர்‌ அருளிய வரலாறு 
இங்கு எண்ணத்‌ தகுவது. . இத்தலம்‌ தென்‌ திசையில்‌ 


௪, ௧.5 


பிஜி 


உளது; கனிவுடன்‌ தவம்‌ செய்வார்க்கு இடம்‌ கதிர்காமம்‌ ;. 
அதனால்‌ சொரூப நாட்டம்‌ சித்திக்கும்‌, இதை நினையாமல்‌, ' 
கோபுரமில்லை ; விக்ரகமில்லை ; பதினாயிரக்கால்‌ மண்டபம்‌ 
இங்கு இல்லை யென்று இப்படி யெல்லாம்‌ அத்தலம்‌ 
குறித்துப்‌ பறைதலின்‌ யாதும்‌ பயனில்லை. | 


அதே தென்‌ திசையில்‌ யமபட்டணம்‌ உளது; மயங்கி. 


உலக மயமானார்‌ தங்கி, யிடிபுடைபடும்‌ நரக இடம்‌ அது. 
என்னை அத்திசையர்‌ பற்றவரும்‌ அமயம்‌, பகையை 


 யழிக்கும்‌ தென்திசைக்‌ கதிர்காமத்தான்‌ திருவேல்‌ . வந்து 


பாதுகாப்பதாக என்பது இறுதியடியின்‌ செய்தி. (24) 


லகரமே போற்கா ளிங்க னல்லுட னெளிய நின்று 

தகரமர்த்‌ தனமே செய்த சங்கரி மருகன்‌ கைவேல்‌ 
நிகழெனை நிருதி திக்கி னிலைபெறக்‌ காக்க மேற்கில்‌ 
இகலயில்‌ காக்க வாயு வினிற்குகன்‌ கதிர்வேல்‌ காக்க, 25 


(இ-ள்‌) லகர எழுத்தின்‌ வடிவம்‌ போல வளைந்து. 
ஆரவாரித்த காளிங்கன்‌ என்னும்‌ கரிய இராக்கதப்‌ பாம்பின்‌ 
உடல்‌ நெளியும்படி அதன்மேல்‌ நின்று அதன்‌ இதயம்‌ 
பிளக்கச்‌ செய்த சங்கேந்திய அரியின்‌ மருகனது கை வேல்‌. 
நிகழும்‌ என்னை நிலைபெறும்படி நிருதி திக்கில்‌ காக்க ! 
போர்‌ வெல்லும்‌ கூரிய வேல்‌ மேற்கில்‌ காக்க !, வாயு, 
திக்கில்‌ குகனது கதிர்‌ வேல்‌ காக்க!; உ: 


(ப-ரை.) லகரமே போல்‌ - ல என்னும்‌ எழுத்தின்‌ 
உருவம்‌ போல்‌ (வளைந்து ஆர்பரித்த) ; காளிங்கன்‌ ௩ல்‌ 
உடல்‌ நெளிய நின்று - காளிங்கன்‌ (என்னும்‌ இராட்சசப்‌. 
பாம்பின்‌) கரிய பெரிய உடல்‌ நெளியும்படி (அதன்‌ மேல்‌ 
ஏறி நின்று): தகர மர்த்தனமே செய்த - (௩டனமாடிச்‌). 
சிதையக்‌ கடைந்து (அதன்‌ உடலைக்‌) குடைந்த ; சங்கரி 
மருகன்‌ கைவேல்‌ - (பாஞ்சசன்ய மென்னும்‌) சங்கையேந்திய 
திருமால்‌ மருகன்‌ திருக்கைவேல்‌ ; நிகழ்‌ எனை - (வழிபாடு). 
நிகழ்த்திக்‌ கொண்டிருக்கும்‌ அடியேனை ; நிருதி திக்கில்‌ - 


67 


தென்‌. மேற்குத்‌ திசையில்‌ (என்னைப்‌) புரப்பதாக : குகன்‌ 
கதிர்வேல்‌ - குகப்‌ பெருமான்‌ (ஏந்திய) பேரெர்விப்‌ பிழம்‌ 
பான ஞானவேல்‌; .. வாயுவினில்‌ காக்க - வடமேற்குத்‌ 
ள்‌ (இடையூறு பிறவாதபடி) வாழ்வளிப்பதாக ; 
(எ-று) 


உடல்‌ கோணியவாறு, உள்ளமும்‌ கேரணையான 
கொடியோன்‌ காளிங்கன்‌, யமனைப்‌ . போல யமுனை நதியி 
லிருந்து, ஈச்சுக்‌ கனலை யெழுப்பி, சூழ்நிலையிலிருந்த 
ஆயர்வனம்‌ அனைத்தையும்‌ அழித்தான்‌. அவனால்‌ அனைவரும்‌ 
அஞ்சியிருந்தனர்‌ ; அவன்‌ கொட்டம்‌ அடக்க எண்ணிய 
. கோபாலன்‌, மடமடவென்று நடந்து சென்று, அந்நதியில்‌ 
குதித்துத்‌ தன்னை நோக்கிப்‌ பாய்ந்த அத்தீயோன்‌ ஆற்றலைச்‌ 
சிதைத்து, குழலிசை யெழுப்பி வனம்‌ அனைத்தும்‌ குளிரச்‌ 
செய்த வரலாறு பாகவதத்தில்‌ உளது. கண்ணன்‌ அவன்‌ 
மேல்‌ ஏறியாடிய நடனம்‌, காளிங்க நடனம்‌ என்னும்‌ 
பெயரை யெய்தியது. 


நடனமாடிய காலத்தில்‌, காளிங்கனது வளைந்த 
உடலிற்கு லகரத்தை உவமித்தது அற்புதமாயிருக்கிற 
தல்லவா! “*யகரமே போல்‌ சூலேந்தும்‌ '' என்றதுபோல்‌, 
இதுவும்‌ தமிழ்‌ மரபில்‌ புதுநடை என்க. 


காளிங்கம்‌ - கருநிறம்‌ ; அதையுடையவன்‌ காளிங்கன்‌. 
நல்‌ என்றது, அப்‌ பாம்பின்‌ மிகப்‌ பெரிய தோற்றத்தை 
அறிவித்தற்கு வந்தது. காளிங்கனல்லுடல்‌ என்பதை, 
காளிங்கன்‌ அல்‌உடல்‌ எனப்‌ பிரித்துப்‌ பொருள்‌ கொண்‌ டாரு 
முளர்‌ ; அல என்பதற்கு, இருள்‌ என்பது பொருள்‌. தகர 
மாத்தனம்‌ - உளளமும்‌ உடலும்‌ தகர்ந்து போம்படிச்‌ செய்த 
தாண்டவம்‌. சங்கு அரி - சங்கரி ; “சங்கு ஏந்திய திருமால்‌ 
எனும்‌ பொருட்டு. ்‌ ்‌ 


குற்றங்களைக்‌ குறைத்தளக்கவும்‌, பெருக்கி விளக்க 
வும்‌, தென்திசைத்‌ தருமன்‌ நீதிச்‌ சபையில்‌ பெறும்‌ ஆன்ம 


in 
'68 


“தண்டனையை :அளவுள்‌ படுத்தவும்‌, அதிகமாக்கவும்‌ செய்‌ 

'லாற்றுப்வர்‌ நிருதி; அவர்‌ திசை தென்‌ மேற்கு. அத்‌ 

திசையில்‌ அவ்ர்‌ மூலம்‌ எனக்குப்‌ பழுது எய்தாதபடி., தவம்‌ ' 

' நிலைத்து: அடியேன்‌ தழைக்கும்‌ வண்ணம்‌, :* சங்கரி 

மருமகன்‌ நிலைபெற என்னைக்‌ காக்க '' என்றார்‌. ்‌ 

....... வருணனுக்கு உரிய மேற்குத்‌ திசையில்‌ மிகு மழை, . 
குறை மழை முதலியவைகளால்‌ இடையூறு இடைவிளையாத. - 
' படி, பகை அழிக்கும்‌ பரமன்‌ கைவேல்‌ பாதுகாப்பதாக. 


ப வட மேற்குத்‌ திசையில்‌, வாயு தேவனுடைய நல்ல 
. ஆட்சி நடைபெறுகின்றது பிராண ஒட்டம்‌ கிரமத்தில்‌ நடை 
பெற, தூய: வாயுவின்‌ -துணேவேண்டப்‌ பெறும்‌. இதய 
குகன்‌ திருக்கை வேல்‌, அத்திசையில்‌ காப்பளித்ததாயின்‌, - 
கவலையொன்றும்‌ விளையாது என்பது இறுதியடியின்‌ 
கருத்து. (25) 

- வடதிசை தன்னிலீசன்‌ மகனருட்‌ டிருவேல்‌ காக்க 

. விடையுடை யீசன்‌ றிக்கில்‌ வேதபோ தகன்வேல்‌ காக்க 

| 'கடக்கையி லிருக்கு ஞான்று ஈவில்கையி னிமிர்கை யிற்கீழ்க்‌ 
கிடக்கையிற்‌ நூங்கு ஞான்று கிரிதுளைத்‌ துளவேல்‌ காக்க. 26 


(இ-ள்‌) வடக்குத்‌ திக்கில்‌ ஈசன்‌ மகனது அருள்‌ 
திருவேல்‌ காக்க; ஈசானதிக்கில்‌ வேதபோதகனாகிய 

்‌ முருகனது வேல்‌ காக்க!; நடக்கும்‌ போதும்‌, இருக்கும்‌ _ 
' போதும்‌, பேசும்போதும்‌, நிமிரும்போதும்‌, தரையிற்‌ " 
- கிடக்கும்போதும்‌, தூங்கும்போதும்‌. கிரிதுளைத்து நிலைத்த 
வேல்‌ காக்க !; த்க்‌ 

I 


...... (பரை) வடதிசை தன்னில்‌ - வடக்குத்‌ திசையில்‌ ; 
ஈசன்‌ மகன்‌ - சிவகுமாரனுடைய ; அருள்‌ திருவேல்‌ காக்க - 
கருணை உருவான செல்வ வேல்‌ காப்பதாக ; விடையுடை 

- ஈசன்‌ திக்கில்‌ - இடபம்‌ ஏறும்‌ : ஈசான்யருடைய வடகீழ்த்‌ 

-.. திசையில்‌; வேதபோதகன்‌ வேல்‌ காக்க - வேத நுட்பத்தை 


69. 


உபதேசித்த சுவாமிநாதன்‌ வேல்‌ காப்பதாக ; நடக்கையில்‌ -. 
நடக்கும்‌ பொழுதும்‌ ; . இருக்கும்‌ ஞான்றும்‌ - அமர்ந்து. 
இருக்கும்‌ பொழுதும்‌ ; . ஈவில்கையில்‌ - பேசும்‌ பொழுதும்‌ ; 
நிமிர்கையில்‌ - நிமிர்ந்து எழும்போதும்‌ ; கீழ்‌ கிடக்கையில்‌ - 
தரையில்‌ படுத்திருக்கும்‌ போதும்‌ ; தூங்கும்‌ ஞான்றும்‌ - 
நித்திரை செய்யும்பொழுதும்‌ ; கிரி துளைத்துள வேல்‌ 
காக்க - கிரவுஞ்சத்தை ஊடுருவிச்‌ சென்ற வேல்‌ காப்ப 
தாக (எ-று. 


வடதிசை - குபேர திசை; ஐம்முகச்‌ சிவத்தின்‌ 
கயிலையும்‌ அத்திசையிற்றான்‌ உளது. குபேரன்‌ பொருட்கு 
அதிபன்‌; அவன்‌ அருளால்‌ செல்வம்‌ பெரிது சித்திக்கலாம்‌. 
அதலால்‌ அறிவு மருளெய்தி அவலம்‌ அடையாதபடி.. அத்‌, 
'திசையிலிருக்கும்‌ சர்வைஸ்வர்ய சம்பன்னரான சிவ குமார்‌. 
னுடைய அருளும்‌ பொருளும்‌ தரும்‌ ஞான வேல்‌, முன்‌ 
வந்து காப்பதாக என்பது முதலடியின்‌ செய்தி. 


... ஈசான்யர்‌.- சிவசாம்ராஜ்யக்‌ காப்புப்‌ படைத்‌ தலைவர்‌, 
கல்லாப்பிழை, கற்றப்டி நில்லாத கனத்த பீழை முதலிய 
குற்றம்‌ பல செய்தவர்க்குக்‌ கடுந்தண்டம்‌ ' விளைவிக்கும்‌ 
கர்த்தர்‌ அவர்‌. சிவத்திற்கு மறையருளிய குருநாதன்‌ வேல்‌, 
ஈசான்யர்‌ தண்டம்‌ நிகழாதபடி, இடைவந்து உதவுமேல்‌.. 
உண்மை உணர்ந்து தெளிவு பெறுவேன்‌ என்பது இரண்டாம்‌ 
அடியின்‌” உட்கிடை. 


... நடக்கும்போது தவறி விழாதபடி, கல்லும்‌ முள்ளும்‌ 
காலில்‌ உறுத்தாதபடி, அமர்ந்து இருக்கும்போது ஆசனத்‌: 
தில்‌ கொதிப்பு ஏறாதபடி, பேசும்பொழுது குழறலும்‌, நச்சு 
மொழியும்‌ பிறவாதபடி, படுத்த காலத்தில்‌ நீல ஆவியால்‌ . 
பாதிப்பு அடையாதபடி, உறங்கும்பொழுது மூச்சு அடைப்பு. 
தீய கனவு முதலியன உறாதபடி, கபடு உருவான்‌ மலையைத்‌ 
துளைத்த வேல்‌ வந்து காப்பதாயின்‌, கலக்கம்‌ அகன்று, 
அமைதியின்பத்தை அடைவேன்‌ என்பது பின்னிரண்டடி 
ளின்‌ கருத்து. க (26)... 


4 


இழக்துபேர கரத வாழ்வை ' மீயுமுத்‌ .தையனார்‌ கைவேல்‌ 
வழங்குநல்‌ ஜாணுண்‌ போது மால்விளை .யாட்டின்‌ போதும்‌ 
பழஞ்சுரர்‌ போற்றும்‌ பாதம்‌ பணிந்து நெஞ்சடக்கும்‌ போதும்‌ 
செழுங்குணத்‌ தோடே :காக்க திடமுடன்‌ மயிலுங்‌ காக்க. 27 

(இ-ள்‌) மாளா இன்ப வாழ்வாகிய பேரின்ப வீட்டினை 
யீயும்‌, முத்தையனாரது கை வேல்‌, வழங்கும்‌ நல்ல உணவு 
உண்ணும்போதும்‌. மால்‌ விளையாட்டின்போதும்‌ பழக்‌ 
தேவர்களும்‌ போற்றுகின்ற திருப்‌ பாதங்களைப்‌ பணிந்து 
மனத்தை அடக்கும்போதும்‌, செழிய குணத்தோடே காக்க! ; 
திடமோடு மயிலும்‌ காக்க !; 

. (ப-ரை.) இழந்து போகாத வாழ்வை ஈயும்‌- கை 
விட்டுப்‌ போகாத பேரின்பப்‌ பெருவாழ்வை அருளும்‌ ; 
முத்தையனார்‌ கைவேல்‌ - முத்தையனாருடைய திருக்கை 
வேலானது ; வழங்கும்‌ நல்‌ ஊண்‌ உண்போதும்‌ - உதவும்‌ 
சிறந்த உணவை உண்ணும்பொழுதும்‌ ; மால்‌ விளையாட்டின்‌ 
போதும்‌ - மயங்க வைக்கும்‌ விளையாட்டுப்‌ போது போக்‌ 
கிலும்‌: பழம்‌ சுரர்‌ போற்றும்‌ பாதம்‌ பணிந்து - பழைய 
தேவர்கள்‌ துதிக்கும்‌ திருவடிகளை வணங்கி ; நெஞ்சு 
அடக்கும்போதும்‌ - மனத்தை ஒருமைக்குக்‌ கொணரும்‌ 
சமயத்திலும்‌ ; செழுங்‌ குணத்தோடே காக்க - திருவருட்‌ 
குணத்துடன்‌ இருந்து காப்பாற்றுவதாக ; திடமுடன்‌ மயிலும்‌ 
காக்க - (பின்‌ வாங்காத) உறுதியுடன்‌ இருந்து (முத்தையனார்‌ 
ஊர்தியான) மயிலும்‌ உதவுவதாக, (எ-று.) g 

மின்னல்‌ போல்‌ தோன்றி மறைவது உலகியல்‌ வாழ்வு. 
மாய வாழவு, கர்ம வாழ்வு : என மதிப்பிடும்‌ இதனில்‌, 
இடையிடை விளையும்‌ இடர்ப்பாடுகள்‌ பல. அமலன்‌ 
அருளும்‌ வாழ்வு, என்றும்‌ உள்ளதாய்‌ இன்பம்‌ தருவ 
தாகலின்‌, அதனை “இழந்து போகாத வாழ்வு ' என்றார்‌. 
“மாளா இன்ப மாகடலே' என்னும்‌ திருவாசம்‌, இங்கு 
நினைவிற்கு வருகிறது அல்லவா ? 
அருள்‌ வாழ்வின்‌ வியாபகத்தில்‌, ஆன்மா வியாப்பிய 
- மாய்‌ அடங்கி ஆரந்தம்‌ கொள்ளும்‌. முதிர்ந்த இவ்வாழ்வை. 


71 


யளிப்பவர்‌ *முத்தையனார்‌'. விடுதலை யின்பம்‌ விளைவிப்ப 
வர்‌ என்பது, இப்‌ பெயரின்‌ பொருள்‌, உகந்த வாழ்வை 
யளிப்பவர்‌ உயர்வை, அருமைபட உரைக்கின்றது. * முத்து. 
ஐயனார்‌ ' “ எனும்‌ பெயர்‌. வாழ்வை யளிக்கும்‌ பெருமை, 
வேலின்‌ மேலும்‌ ஏறியுளது, 


 ஊழ்க்குத்‌ தக்கபடி உணவு கிடைத்தலின்‌, * வழங்கும்‌ 
ஊண்‌ ' என்றார்‌. அதுவும்‌, தூய ஊண்‌ எனும்‌ பொருளைத்‌ 


தந்தது, “நல்‌” எனும்‌ அடை, 


உவந்துகொண்ட உணவை உண்ணும்பொழுது விக்கா 
மல்‌, தொண்டையில்‌ மார்பில்‌ அடைத்துக்‌ கொள்ளாமல்‌, ' 
ஜீரணமாகி. உண்டபின்‌ விளையும்‌ உலகியல்‌ ஆட்டங்களில்‌ 
ஈடுபட்டு விபரீத விளைவுகள்‌ நிகழாதபடி, தூய பயன்‌ நேர 
வேலும்‌ மயிலும்‌ துணைபுரிவதாக என்றார்‌. 


வாழ்விக்கும்‌ முருகனை வழிபட, ஒருமை உணர்வு 
உதிக்கும்‌. அவ்வமயம்‌ குறுக்கிடும்‌ தேவ சோதனைகள்‌ 
பல. அந்‌ நிலையில்‌ திகழ்ந்தெழுந்‌ திருவருட்‌ குணம்‌ 
'மேலிடுவதாக ; உறுதியுடன்‌ வந்து மயிலும்‌ உதவுவதாக. 


விடுதலை யின்பத்தை விரைந்தளிக்கும்‌ முத்தையனாரும்‌, 
அவருடைய வேலும்‌ மயிலும்‌, யான்‌ கலங்கா வண்ணம்‌ 
உறுதிகொண்டு முன்வந்து உதவவேணும்‌ என்று பிரார்த்‌ 
ித்தபடி. ப 


முத்தையனையும்‌ வேலையும்‌ முதலடியில்‌ எண்ணி, 
திருவருட்‌ குணத்தையும்‌ மயிலையும்‌ இறுதியடியில்‌ வைத்து, 
இிடமுடன்‌ காக்க என்று போற்றும்‌ அருமையை, உலகம்‌ 


என்றும்‌ உவந்து எண்ணும்‌, 

“வேலும்‌ மயிலும்‌ நினை ந்தவர்‌ தம்துயர்‌ ட்‌ 
தீர அருள்‌ தரு கந்த !* இ 

என்ற திருப்புகழ்‌ அடி, இங்கு ௩ம்‌ நினைவில்‌ கிழலிடுகின்ற 


தல்லவா ? 


.. இள்மையில்‌ வாலிபத்தி லேறிடு வயோதி கத்தில்‌ 
வளரறு முகச்சி வன்றான்‌ வந்தெனைக்‌ காக்க காக்க 
- ஒளியெழு காலை முன்னெ லோஞ்சிவ: சாமி காக்க 


தெளிநடு பிற்ப கற்கால்‌ சிவகுரு நாதன்‌ காக்க. 28° 
(இ-ள்‌) இளமையிலும்‌, : பாலியத்திலும்‌, ஏறிடும்‌. 


மூப்புத்திசையினும்‌, வளரும்‌: ஆறுமுகச்‌ சிவனார்‌. வந்து 
என்னைக்‌ .காக்க ! காக்க!! ஒளி. எழும்‌ அதிகாலையிலும்‌ 
.முற்பக்லிலும்‌ ஓம்‌: சிவ சுவாமி காக்க 1; தெளிந்த நடும்‌: 


பகலும்‌, பிற்பகலும்‌ ஆகிய காலங்களில்‌ சிவகுருநாதன்‌” 


காக்க !; 


முதிர்ந்து வரும்‌ முதுமைப்‌ பருவத்தில்‌ ; வளர்‌ அறுமுகச்‌ 
சிவன்‌: தான்‌ - வளரும்‌ அறுமுகச்‌ சிவனார்‌; வந்து எனைக்‌. 
. காக்க “காக்க - (எளியேன்‌ முன்‌) எழுந்தருளி என்னை 
.. (என்றும்‌) காப்பாற்றுவதாக ; ஒளி ஒழு காலை - பரிதி உதய 
காலத்தும்‌; முன்‌ எல்‌ - முற்பகலிலும்‌ ; ஓம்‌ சிவ சாமி 
்‌ தெளிந்த நடுப்பகல்‌ ; பிற்பகல்கால்‌ - பிற்பகல்‌ (முதலிய). 
காலங்களிலும்‌ ; சிவகுருநாதன்‌ காக்க-, (எ-று). 


காக்க - ஓம்‌ பொருளான சிவசுவாமி காப்பதாக ; தெளிநடு -... 


... ஒன்றை எண்ணி ஒன்றைச்‌ செய்து, ஒன்றின்‌ இடத்தில்‌: 
மனம்‌ செல்லும்‌ ; இது: இளம்‌ பருவச்‌ செய்தி ; காமன்‌ 
அம்பு தைக்கவரும்‌ காளைச்சேட்டை, வாலிபத்தின்‌ தாழ்வு.. 
வயிறு சரிய, பல்லாட, முதுகு வளைய, இருமல்‌ உருமி வர, 


வயோதிகம்‌. | ன 
ஆகாமியம்‌ பெருகுத்ற்கு இடமான இப்‌ பருவ காலங்‌: 


கண்கெட்டு, செவிடாகி, வருத்தம்‌ மிகுவிக்கும்‌ பருவம்‌, . 


(ப-ரை,) இளமையில்‌-, வாலிபத்தில்‌-, ஏறிடு: ப 
வயோதிகத்தில்‌ - (நரை, திரை, நோய்‌, பலவீனம்‌, வயது) . 


களில்‌, அருள்‌ பெருக்கும்‌ ஆறுமுகம்‌ ஆ.ஆ என்று. வந்து, :. 


தய 


ட்‌ 75 


அருளாதேல்‌, என்கதி அதோகதிதான்‌. ஆதலின்‌, அவ்வப்‌: 
போது என்முன்‌ அறுமுகச்‌ சிவம்‌ எழுந்தருளி, 

கெடுத்து, இனிய தவ நெறியில்‌ எளியேனை யீடுபடுத்து: 
வதாக என்பது, முதலிரண்டடிகளின்‌ உட்கிடை. 


_ பரிதி யுதயத்திலும்‌, முன்‌ பகலிலும்‌ ஓம்‌ சிவ சுவாமி . 
காக்க என்பதும்‌, பரிதி தெளிவான பட்டப்‌" பகலிலும்‌, 
பிற்பகலிலும்‌ சிவகுரு நாதன்‌ தாக்க .என்பதும்‌, அவ்வக்‌ 


்‌. கால நாம மந்திர வழிபாட்டு நலம்‌ உணர்த்திய நடை. 


மேலும்‌, அவ்வக்‌ கால தேவதைகளால்‌ அபாயம்‌ விளையாத. 
படி. உய்திபெறும்‌ உபாயம்‌ நேர உதவுவதாக எனலும்‌ 
ஒருவகை. - ப (28) 


கறவுசேர்‌ தாட்சி லம்ப னடுநிசி தன்னிற்‌ காக்க. 
மறைதொழு குழக னெங்கோன்‌ மாறா 


்‌.. (இஃள்‌) இறகினையுடைய கோழிக்கும்‌ 'மயிலுக்கும்‌ 


ஒஇறைவராகிய முருகன்‌ முன்னிரவிற்‌ காக்க; வலிமை 
யுடைய சூர்ப்பகையாகிய தெய்வம்‌ திகழ்கின்ற பின்னிரவிற்‌: . 


காக்க 1; தேன்‌ பொருந்திய மாலையணிந்த பாதங்களில்‌ 
சிலம்பினையுடைய முருகப்பிரான்‌ நடு இராத்திரியில்‌ காக்க ; 


வேதங்கள்‌ தொழும்‌ குழகனாகிய எங்கோன்‌ எஞ்ஞான்றும்‌ ' 


மாறாது காக்க !-காக்க 1 


(பீரை) இறகுடைக்‌ கோழித்‌ நோகைக்கு இர 
இறகுடைய சேவலுக்கும்‌ மயிலுக்கும்‌ : இறைவன்‌ ; முன்‌ 
இராவில்‌ காக்க - (அடியேனை) இரவின்‌ முற்பாகத்தில்‌ காப்ப: 


தர்க;. திறல்‌: உடை சூர்ப்பகைத்தே - ஆற்றல உடைய 


. காப்பதாக ; நறவு சேர்‌ தாள்‌ சிலம்பன்‌ - தேன்‌ பொருந்திய : ; 


(கமலத்‌) திருவடிகளில்‌ சிலம்பணிந்த நம்பன்‌; 89 சி்‌” 


74. 


தன்னில்‌ காக்க - பாதியிரவில்‌, (என்னைப்‌) பாதுகாப்பதாக ; 
மறை தொழு குழகன்‌ எம்கோன்‌ - வேதங்கள்‌ வழிபடும்‌ 
இளம்பிரானான எம்பிரான்‌ ; மாறாது காக்க காக்க - மாறுதல்‌ 
நேராதபடி என்றும்‌ தொடர்ந்து காப்பளிப்பதாக, (எ-று.) 


உலக ஓசை ஒலிகள்‌ அணைத்தும்‌; சிறிது சிறிதாக & 

ஒடுங்டும்‌ முன்‌ இரவின்‌ அதிதேவதைகள்‌ பலர்‌ உளர்‌. 

்‌ நல்லாரும்‌ பொல்லாரும்‌ என அவர்களில்‌ இருதிறத்தர்‌ 
இருக்கின்றனர்‌. ஆன்மாக்களின்‌ ஆகூழ்‌ போகூழ்க்குத்‌ 
தக்கபடி அவர்கள்‌ பார்வையில்‌ மக்கள்‌ அகப்படுவர்‌. 
அதனால்‌ விளையும்‌ அவதிகளும்‌ பல, தியானகால நாத 
ஆரம்பம்‌ செய்து வைக்கும்‌ சேவலாலும்‌, மறைப்பின்‌ 
"ஆரம்பம்‌ செய்து வைக்கும்‌ மயிலாலும்‌, அந்த முன்னிரவில்‌ 
நலமே விளைய, இறையருள்‌ வந்து உதவுவதாக என்பது. 
முதலடியின்‌ உட்கிடை. 


கோழியைக்‌ கொடியாகவும்‌, மயிலை ஊர்தியாகவும்‌ 
உடையவன்‌ இறைவன்‌. அப்ராக்ருத மயிலும்‌ சேவலும்‌ 
இறைவனுக்கு அநாதியே உள்ளன. அவை, விந்து, நாதம்‌ 
எனப்‌ பெறும்‌. அ;.தன்றி அக்கினி சேவலாக, இந்திரன்‌ 
மயிலாக இடையில்‌ வந்ததுண்டு. இறுதியில்‌, சூரபதுமன்‌ ' 
மயிலும்‌ சேவலுமாக வந்த இனிய வரலாறு ஒன்றும்‌ இருக்‌ 
கின்றது... இவைகளை யெல்லாம்‌ எண்ணி, - இறகுடைக்‌: 
கோழித்‌ தோகைக்கு இறை ' என்றார்‌. ர 

* கோழி படைப்‌ னிமஞ்ஞை காப்‌ 

ம்‌ அட்ட ல தனா ட்ட 


என்பார்‌ குரலும்‌ இங்கு எண்ணத்‌ தகும்‌. 2 


ஆற்றல்‌ மிக்க அஞ்ஞான இருளை, ஆன்மாவில்‌ வளர்க்‌ 
ஆணவம்‌. அதுவே அண்டத்தில்‌ சூரபதுமனாகி, 
டு கூடிய சிறந்த உயிர்களைச்‌ சிறையிலிட்டுக்‌ 
£ சித்திரவதை செய்யும்‌. இந்நிலையில்‌, சொருப தடத்த 
௬ இ சுயஞ்சோதியின்‌ அருட்‌ பேற்றால்‌, அறியாமை இருள்‌ அகல, 


னி 


79 
அண்டத்தும்‌ பிண்டத்தும்‌, உயர்ந்த மெய்ஞ்ஞான பரிதி 
உதயமாகும்‌. அந்த அநுபவம்‌ விளைவிக்கும்‌ '' சூர்ப்பகைத்‌ 
தே திகழ்பின்‌ இராவில்‌ காக்க '' என்றார்‌. ஊன்றி இவைகளை 
உணர்வது நலம்‌. 3 
நம்பன்‌ திருவடிச்‌ சிலம்பின்‌ நாதம்‌, உலக ஓசை 


- ஒலிகளெலாம்‌ அடங்கும்‌ நள்ளிரவில்‌ கேட்கும்‌. தழைக்கும்‌ 


அந்நாதம்‌ மிகுமேல்‌, எவராலும்‌ தாங்க இயலா. நயமாயின்‌, 
-ஆனமா அதனில்‌ லயமடையும்‌. அதனாற்றான்‌, ' நறவு சேர்‌ 
தாள்‌ சிலம்பன்‌ ' என்று, அதனை இனிது அறிவித்தார்‌. 


நறவு - பேரின்பத்தேன்‌ ; அருள்மணமுமாம்‌. 


_.. *அல்லில்‌ கதிதான்‌ அருள்சிறந்த வேல்‌ இறை 
புல்லி தம்‌ உள்ளம்‌ புகுமேல்‌ அவன்‌ தாளில்‌ 
கல்‌ என்னும்‌ நன்னாதம்‌ கேளாமோ கேளோய்‌ ' 


: எனவும்‌, ப 
நாத ஒண்சி லம்பலம்ப நாடகம்‌ புரிந்திடும்‌ 
பாத பங்க யங்களைப்‌ பணிந்தும்‌ இந்த நாள்‌ ஐயோ 


ஏதும்‌ இன்றி மா ய்வனோ ஏரகச்‌. சுரேசனே 


தாதை யென்‌ (று) அடுத்த என்‌ றனைப்பு ணர்ந்து 
த்க்‌, [கொள்வையே ப 


. எனவும்‌ வரும்‌ திருவலங்கல்‌ திரட்டு இங்கு எண்ணத்‌ 
தகும்‌. (29) 


இன்மெனத்‌ தொண்டரோடு 'மிணக்கிடுஞ்‌ செட்டி காக்க 
தனிமையிற்‌ கூட்டங்‌ தன்னிற்‌ சரவண பவனார்‌ காக்க 

. ஜனியனு பூதி சொன்ன நாதர்கோன்‌ காக்க (வித்தைக்‌ 

- கனிவொடு . சொன்ன தாசன்‌ 'கடவுடான்‌ காக்க: வந்தே. 


(இ-ள்‌) சாரத்தக்க இனமாகத்‌ தொண்டர்களோடும்‌ 
என்னை இணக்கியிடும்‌ செட்டி காக்க!; தனியாயுள்ள 
- போதும்‌ கூட்டத்திலுள்ளபோதும்‌ சரவணபவனார்‌ காக்க: 


76 


மிகவும்‌ அனுபூதியினைச்‌ சொன்ன அருணகிரி நாதருக்குக்‌- 

கோனாகிய்‌ முருகன்‌ காக்க!; இதனைக்‌ கனிவோடும்‌. 
சொல்லிய குமரகுருதாசனது கடவுள்‌ தானே வந்து 
காப்பாராக !;. ்‌ 


டட. (பீரை) . இனம்‌ என: - (8 சேர்ந்து வாழத்தக்க?.. 
உறவினர்‌ என்று சொல்லி , * தொண்டரோடும்‌ த ணக்கிடும்‌ 
செட்டி காக்க '- அடியவருடன்‌ கூட்டி வைக்கும்‌ செட்டிக்‌ 
குமரன்‌. (என்னைக்‌) காப்பானாக ; தனிமையில்‌ - (நான்‌) 
தனித்திருக்கும்‌ போதும்‌ ; - கூட்டம்‌ தன்னீல்‌ - பெரிய 
கூட்டத்தில்‌. இருக்கும்‌ பொழுதும்‌ ; சரவணபவனார்‌ காக்க-; 
நனி அநுபூதி சொன்ன - சிறந்த (கந்தர்‌) அநுபூதி திருவாய்‌. 
மலர்ந்தருளிய ; நாதர்கோன்‌ காக்க - (அருணகிரி) நாதரை 
ஆண்டுகொண்ட கடவுட்‌ பெருமாள்‌ காப்பானாக ; இத்தை - 
இந்த (சண்முக கவச பாராயண) நூலை, கனிவொடு 
்‌. - சொன்ன - உள்ளங்‌ கனிந்த உவகையுடன்‌ பாடி யருளிய ; 
தாசன்‌ கடவுள்‌ தான்‌ காக்க வந்தே - குமரகுரு தாசன்‌. 
(என்னும்‌ என்‌) தெய்வமான கடவுள்‌ வந்து காத்தருள்‌ 
வதாக, (எ-று ) 


தன்னந்தனி நிற்பவன்‌ தற்பரன்‌ ; அடியவர்‌ உறவால்‌: 
னிமை பெறும்‌ ஆன்மா, இனிய அப்பரனை -நினைந்து: : 
இ ன்புறும்‌. :. தனிமையாவது - கருவி கரணங்களுடன்‌. * 


1 ஒன்றாமல்‌, பரத்தில்‌ ஒன்றுபடும்‌ 'தியான அநுபவம்‌. - . 


47 


: தன்னந்‌ தனி நின்றது தான்‌அறிய.. . 
இன்னம்‌ ஒருவர்க்‌(கு) இசைவிப்பதுவோ 


அன்ப்து கந்தர்‌ அநுபூதி. “ .. 


1 ஆ. 


்‌ கூட்டமாவது - பஜனை, திருவருள்‌ பிரபாவ சொற்‌ 
பொழிவு முதலியன நிகழ்த்தும்‌ இடங்களில்‌ கூடும்‌. அன்பர்‌ 
களின்‌ கூட்டம்‌. ப | 


இந்த இரண்டு இடங்களிலும்‌ வித்தக. அமைதி 
வேண்டும்‌ ; இறைவன்‌ அருள்‌ தொடர்பு இலதேல்‌, உரிய 
அந்த ஒருமை பிறவா. அந்நிலையில்‌ தவறித்‌ தடுமாறி, 
“குமுறிக்‌ குமுறிக்‌ குப்புற விழுந்துவிடும்‌ ஆனம்‌ உண்வு. 
. இது என்றும்‌. நிகழ்‌ செய்தி. அங்‌ ஆகாதபடி, 
ஆறெழுத்துப்‌ பயில்லினர்க்கு அந்‌: காமத்தான்‌ அருள்‌ 
பாலிப்பானாக என்பார்‌, * சரவணபவஜா காக. என்றார்‌. 


அநு - உடன்‌; பூதி - ஆதல்‌. இந்த அநுபவ 
ஞானத்தைப்‌ பாட்டாகப்‌ பாடியவர்‌ அருணகிரிநாதர்‌.' 
அவர்க்கு அருளிய அமல அத்தன்‌, எளிய எனக்கும்‌ அருள்‌ 
பாலிப்பானாக என்பது, மூன்றாவது ்‌ அடியில்‌ உள்ள 
முறையீடு. டம்‌ வு க 9: 


ஓதிய குமரகுருதாசன்‌ எனும்‌ பெயரையுடைய , அடியேன்‌ . 
வழிபடும்‌ ஆநந்தத்‌ தெய்வம்‌, அருள்‌ வாழ்வை வநது 
அளிப்பதாக என்பது. நான்காவது அடியில்‌ உள்ள நலம்‌, 


இந்தச்‌ ப சண்முக கவசத்தை, உருகி உளத்தொடு 


“தொண்டர்கள்‌ குருவுமாகித்‌ துகளறு தெய்வமாகி 
எண்திசை போற்ற நின்ற என்னருள்‌ ஈசனான்‌ '* 


்‌ “திண்திறல்‌ 'சரவணத்தான்‌ ' என்ற முத்ல்‌- பாசுரக்‌ 


கருத்து, இந்த இறுதிப்‌ பாகாத்திலும்‌ இணங்கியுளது. இதை 
- உணர்வார்‌ உள்ளம்‌ உருகி நிற்கும்‌. ல்‌ டம்‌ 


வ்‌ 
ஆ 
்‌ 


78 


* ஒருநிமிட மேனும்‌உள்‌ உருகிநின்‌ பால்நிற்க 
்‌ .  உரமிலார்‌ அமர ரெனினும்‌: 
உன்‌அடிமை தானொரு விதத்திலும்‌ மதிக்கிலேன்‌; 
உனை நினைவர்‌ சிறிய ரெனினும்‌ 
இகுடிகள்‌ எனக்‌ கருதி அவரடி வணங்குவேன்‌ 
எனையடிமை கொண்ட பரமே? 


இஞ்சிவளை மந்த்ரமலி செந்திலி லமர்ந்த எழில்‌ 
எந்தையே கந்த சிவமே!” 


எனவரும்‌ குமரகுருதாசர்‌ பாடலில்‌, அடியாரிடத்தில்‌ அடிகள்‌ 
கொண்டிருக்கும்‌" ஆர்வம்‌ வெளியாத லறிக. 


காக்க வந்தே என்பதில்‌, வரவேண்டும்‌ ! முருகன்‌ 
. வந்து அருள வேண்டும்‌ என்னும்‌ வேட்கையின்‌ மிகுதி. 
எவனிப்படுகின்‌ லு: 


சண்முக கவச உரை நிறைவு பெற்றது. 
குமரகுருபரன்‌ திருவடி வாழ்க. 


ஓம்‌ சாந்தி! சாந்தி!! சாந்தி! 1 


ச 


யர்‌ தரும்‌ ஞானப்பிரகாசம்‌ ! 


டீ தவராமல்‌ படியுங்கள்‌ தாசப்பிரகாசம்‌ ! 


தாசப்பிரகாசம்‌ 
இ (தெய்வீகத்‌ திங்கள்‌ ஏடு) 
இஃது பாம்பனடிகள்‌ அருள்‌ வாழ்க்கை வரலாறும்‌ 
அவர்கள்‌ ஆருளிய நூல்களின்‌ விளக்கமும்‌ 
போன்ற சிற்ந்ந அம்சங்கள்‌ கொண்டு 
வெளிவருகிறது. 


ஆயுட்‌ சந்தா ரூ. 101 
்‌ ஆண்டு சந்தா ரூ. 7 
தனிப்பிரதி 60 காசுகன்‌ 


கிடைக்குமிடம்‌: 
பாம்பன்‌ சுவாமிகள்‌ திருக்கோயில்‌ 
மயூரபுரம்‌, திருவான்மியூர்‌, சென்னை-41 
தொலைபேசி: 73866 


தி. தி. குப்புசுவாமி செட்டியார்‌ 
, 34, திருப்பள்ளித்‌ தெரு, சென்னை-1 
தமிழ்‌ காடு. 
தொலைபேசி: 34262 


அணிக... அடை... கவண்‌ 


212 SHOP 
319 அடு ரம்‌ 
Tel: KODYE Phone: நல்‌ RES, 
x 
6, 
கு. குப்புசாமி முதலியார்‌ 
நூல்‌ & ஜவுளி வியாபாரம்‌ 
எஸ்ஸோ ஏஜண்ட்‌ 
(ர பழி 
ந *_ ௬ இ 
2 90, மகாத்மா கா ந்தி விதி. 
பாண்டி ச்சேரி-], 
1 
. 


